ஆவ்ணம்‌ 


இதழ்‌ 13 





AVANAM 
Vol. 13 


சு. இராசகோபால்‌. 
பதிப்பாசிரியர்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 
2002 


ஆவணம்‌ : 13 (2002) 


Avanam, Journal of the Tamil Nadu Archaeological Society, Thanjavur. 
© தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


cy 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


செயற்குழு 
தலைவர்‌ கொடுமுடி ச. சண்முகன்‌, சென்னை 
துணைத்தலைவர்‌ செ. இராசு, ஈரோடு 
௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 

செயலர்‌ கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌ 
இணைச்செயலர்‌ சு. இராஜவேலு, சென்னை 
பொருளாளர்‌ பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 
பதிப்பாசிரியர்‌ சு. இராஜகோபால்‌, சென்னை 
செயற்குழு உறுப்பினர்‌ நடன. காசிநாதன்‌, சென்னை 

ஏ. ஏகாம்பரநாதன்‌, சென்னை 

ஜி. சேதுராமன்‌, மது 

மங்கையர்கரசி வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 

ஆறுமுக சீதாராமன்‌, தஞ்சாவூர்‌ 

சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை 

ப. புஷ்பரட்ணம்‌, இலங்கை 

ந. வெங்கடேசன்‌, வில்லியனூர்‌ 

வெ. வேதாசலம்‌, மதுரை 
பதிப்புக்‌ குழு 


எ. சுப்பராயலு, தஞ்சாவூர்‌ 
ப. சண்முகம்‌, சென்னை 


கோ. விசய வேணுகோபால்‌, பாண்டிச்சேரி 


. அச்சிட்டோர்‌ : தமிழ்‌ நிலம்‌, 33/7, வெங்கட நாராயணா சால, நந்தனம்‌, சென்னை -9. 
அட்டையில்‌ : கரூர்‌ கணையாழி, அய்யானார்குளம்‌ தமிழ்‌-பிராமி கல்வெட்டு 


10. 


1 


Le. 


13. 


14. 


12; 


யொருளடக்கம்‌ 


Abstracts of the Articles 

Y.Subbarayalu 

அய்யனார்குளம்‌ தமிழ்‌- பிராமி கல்வெட்டுகள்‌ 
சொ. சந்திரவாணன்‌, மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌ 
மாளிகைமேடு, தேரிருவேலி எழுத்து பெழுகப்பட 
பானை ஓடுகள்‌ 

எஸ்‌. வசந்தி 

தந்திவர்மனின்‌ பாலேகுப்பம்‌ நடுகல்‌ 

ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

தியாகை மற்றும்‌ மேல்பாக்கம்‌ ஏரிக்கல்வெட்டுகள்‌ 
மங்கை ராகவன்‌ 

செம்பரம்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 

கி. வீரராகவன்‌ 

மேல உறப்பனூர்‌ பெரிய கண்மாய்‌ மடைக்கல்வெட்டு 
கறு. இராசேந்திரன்‌ 

களபங்குடி சேதுபதி கல்வெட்டு 

கரு. இராசேந்திரன்‌ 

கொண்டக்குப்பம்‌ கல்வெட்டு 

மா. கலைவாணன்‌, ப. வெங்கடேசன்‌ 
திருக்கோகர்ணம்‌ கல்வெட்டுகள்‌ 

இரா. பாஸ்கரன்‌ 

புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

கமா. இராசேந்திரன்‌ 

வாகூர்‌ பற்றிய கல்வெட்டுகள்‌ 

ந. வேங்கடேசன்‌ 

வானூர்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

ஆ. துரைரங்கம்‌ 

பள்ளளக்குப்பம்‌ கோட்டைக்‌ கல்வெட்டு 

ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

தேவதானம்‌ கல்வெட்டு 

ப. வெங்கடேசன்‌ 

தென்சிறுவளூர்க்‌ கல்வெட்டுக்கள்‌ 

கோ. விசயவேணுகோபால்‌, ஆ. துரை! ரங்கம்‌ 


பக்கம்‌ 
vil 


10 
iz 
13 
15 
1 
20 
28 
31 
36 
37 


38 


16. 


17. 


18. 


பன்‌ 


20. 


ம்‌. 


22. 


23. 


24. 


25. 


26. 


at. 


28. 


29. 


30. 


ம்‌, 


32. 


33. 


லக்‌, 


அருப்புக்கோட்டை மீனாட்சி சொக்கநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 44 
பொ. இராசேந்திரன்‌, சொ. சாந்தலிங்கம்‌ 
உத்தமபாளையம்‌ தூண்‌ கல்வெட்டு 


48 
பா. சாம்‌ சத்தியராஜ்‌ 
முள்ளிக்குளம்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 49 
ஆ. திருநீலகண்டன்‌ 
திருத்தேர்விளைக்‌ கல்வெட்டுகள்‌ 51 
சீ இலட்சுமணன்‌ 
கரூர்‌ மாவட்டத்தில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 53 
நாக. கணேசன்‌ 
செலக்கரிச்சல்‌ கல்வெட்டு 56 
குருசாமி சித்தர்‌ 
வேலங்குடி கல்வெட்டு 57 
சு. இராசகோபால்‌ 
அருச்சுனாபுரம்‌ கல்வெட்டுகள்‌ 50 
தே. கோபாலன்‌ | 
கூமாபட்டி கண்மாய்மடைக்‌ கல்வெட்டு 62 
கறு. இராசேந்திரன்‌ 
தன்னூத்தானேந்தல்‌ கல்வெட்டு 63 
மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌, சொ. சந்திரவாணன்‌ 
சின்ன பொம்ம நாயக்கனின்‌ கெட்ரால்லமிட்டா கல்வெட்டு . 65 
ப. வெங்கடேசன்‌, ப. பூபாலன்‌ 
வேலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 67 
கி. குமார்‌ 
மேல்‌ ஆலங்குப்பம்‌ கல்வெட்டு 69 
ம. காந்தி 
சிரிரங்க தேவ மகாராயரின்‌ மழையூர்க்‌ கல்வெட்டு 70 


து. துளசிராமன்‌, ப. வெங்கடேசன்‌ 
மிதிலைப்பட்டி திருச்சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ வீட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ ட 
கமா. இராசேந்திரன்‌ 


காசி கண்ணப்பசாமி மடம்‌ கல்வெட்டுகள்‌ 75 
௪. கிருஷ்ணமூர்த்தி 

தனிச்சியம்‌ கண்மாய்‌ கல்வெட்டு 75 
கரு. இராஜேந்திரன்‌ A 
கோட்டாறு சுமைதாங்கிக்‌ கல்வெட்டு FE. 
செந்தீ நடராசன்‌ 
லாலா சத்திரம்‌ கல்வெட்டு 7 


மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌ 


35. 


206. 


ஓர்‌, 


58. 


9. 


40. 


41. 


42. 


43. 


44, 


45. 


46. 


47 


48. 


49. 


௦0. 


51 


52. 


சைதாபேட்டை காரணீஸ்வரர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
க. ஈஸ்வரன்‌ 

வேதாரண்யம்‌ கோயிலில்‌ யாழ்ப்பாணத்தார்‌ கல்வெட்டுகள்‌ 
வ. மகேஸ்வரன்‌ ப 
காசியில்‌ நகரத்தார்‌ கல்வெட்டுகள்‌ 

சு. இராசகோபால்‌ 

அழகன்குளம்‌ செப்பேடு 

எஸ்‌. எம்‌. கமால்‌ 

நாஞ்சியூர்‌ செப்பேடு 

கி. ஸ்ரீதரன்‌ 

செவ்வாய்பேட்டைச்‌ செப்புப்பட்டயம்‌ 

ப. காசிலிங்கம்‌ 

மேல்சேவூர்‌ நாயக்கர்‌ கல்வெட்டு 

கோ. உத்திராடம்‌ 

உடன்படிக்கை ஓலைகள்‌ 

மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌ 

சிவகங்கை காகித ஆவணம்‌ 

கே. ி.ஏ. நல்லழுகம்மது 

பழங்காசு - புதிய கண்டுபிடிப்புகள்‌ 

ஐ. இராமசாயி 

வீரராயர்‌ பொற்காசு 
*௪. இரவி 

மணல்மேல்குடி புத்தர்‌ சிலை 

ஜெ. ராஜாமுகமது 

கல்வெட்டுப்‌ பொறித்த கற்சிற்பங்கள்‌ 

சொ. சாந்தலிங்கம்‌, பொ, இராசேந்திரன்‌ 

பராந்தக சோழன்‌ காலத்து கலிங்கு 

து. துளசிராமன்‌, ப. வெங்கடேசன்‌ 

முதல்‌ இராசராச சோழன்‌ மெய்க்கீர்த்தி பற்றிய ஓர்‌ ஆய்வு 
கா. சண்முகம்‌ 

ஆய்த எழுத்து 

கா: சந்தானலெட்சுமி 

The Palaeolithic Site at Attirampakkam 
Thiruvallur District, Tamil Nadu 

Shanti Pappu 

காஞ்சிபுரம்‌ மாவட்டத்‌ தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 

கி. குமார்‌ 


f9 


82 


87 


89 


91 


92 


99 


100 


105 


110 


மட்க 


115 


115 


116 


118 


Led 


Le! 


134 


93. 


94 


29. 


56. 


974 


98 
29 
60 


காயல்பட்டினமும்‌ ரோமானிய எச்சமும்‌ 

(0. முகம்மது நாசர்‌ 

Underwater Explorations off Mahabalipuram 
and Arikamedu 

Alok Tripathi 
கர்நாடக மாநிலத்தின்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 
கே.வி. ரமேஷ்‌, மைசூர்‌. 

இலங்கையில்‌ வெண்கலப்‌ படிமங்கள்‌ 
பொலனறுவைக்‌ காலம்‌ (கி.பி.1000-1250) 

சி. பத்மநாதன்‌ 

கரூரின்‌ கணையாழி கூறும்‌ கதை 

ஐராவதம்‌ மகாதேவன்‌, சங்கரன்‌ ராமன்‌ 
செய்தித்திரட்டு 

புதிய வெளியீடுகள்‌ 

தமிழகத்தொல்லியல்‌ கழகக்‌ கருத்தரங்க அறிக்கை 
கட்டுரையாளர்கள்‌ 

தணிக்கையறிக்கை 


143 


145 


150 


162 


181 


184 
190 
207 
209 
212 


The publication of this issue is partly financed by a generous grant from 


ICHR. However, the ICHR is not responsible for the contents of this 18806. 





Editor 


ABSTRACTS OF THE ARTICLES 


Y. Subbarayalu 


1. Chandravanan & Senthil Selvakkumaran, “Two Tamil-Brahmi Inscrip- 
tions from Ayynarkulam, Tirunelveli Dt”. ist cent. AD. Making of & 
palli (Jaina abode) each by two chiefs. 


2. Vasanti, “Inscribed potsherds from Maligaimédu and Tériruvéli (exca- 
vations)”. Reports the nature of Brahmi graffiti on pottery from two 
excavations conducted by the Tamil Nadu State Department of Archae- 
ology, datable to 1st-2nd centuries AD. 


3, Gandhi & Venkatesan, “PAlekuppam (Velur Dt) herostone of Pallava 
Dantivarman’s time (816).. Erection of a memorial stone for a dead 
hero. 


4. Mangai Ragavan, “Tank-related inscriptions from TyAgai and Mel- 
pAkkam, Viluppuram Dt.” (1) Pallava, AD. 768. (2) 8th century. (3) 
AD 1150. All three record construction of sluice to tanks. 


5, Viraragavan, “Inscriptions {rom Sembarampakkam, Pundamalli Tk(near 
Chennai)”. (1) Rashtrakiita Krishna 111, AD 962. Land gift for musi- 
cians. (2) Pandya, AD 1253. Gift of cows for lamp service. (3) Pandya, 
AD 1355. Similar gift. 


6. Karu Rajendran, “Sluice inscriptions from Mela Urappaniir, Madurai 
Dt.” 10th century. 

7. Karu Rajendran, “Inscription of Setupati from Kalapangudi, Sivaganga 
Dt.” 18th century. Gift of village for feeding at Ramesvaram. 


8, Kalaivanan & Venkatesan, “Inscription {rom Kondakkuppam, Velur 
Dt’. Chola Rajaraja I, 1012. Sale of tank and the land irrigated by it 
by the nagaram of Merpadi. 


9. Baskaran, “Inscriptions from Tirugokarnam, Pudukkottai, Pudukkottai 
Dt”. (1) Chola, 1036. Gift of money for ௧ festival. (2) A military 
leader (agambadi-mutali) builds a shrine (tirumalai) for the health of 
his master. (3) AD 1487. The arasu of Valuttir donated wet land in two 
villages to a temple. (4) 13th century. Sharing of festival celebration 
duties among arasumakkal, 1071011027, and rar. 

10. Karu Rajendran, “Some inscriptions of Pudukkottai Dt.” (1) 1000. 
Planting of talai-nirabk-kal (memorial pillar?). (2) 10th century. Simi- 


Avanam 13, 2002 vii 


lar record. (3) Chola, 12-13th century. Construction of a shrine for the 
deity called Tirumalai-tirttar. (4) Pandya, 13th century. Gift of temple 
land as kudininiga-dévadana to & katkkola by the temple and iravar. (5) 
Pandya, 13th century. Construction of a spring well (சரம) by the son- 
in-law of a Hoysala general (Dandanayaka}. (6) Pandya, 13th century, 
Fragment. Royal order relating to tax collection. (7) 13th century. 
Fixing of breaches in a tank. (8) 15th century. Mentions the name 
of a field. (9) 15th century. A tank is entrusted to the kanmalar for 
its maintenance. (10) 17th century. Digging of a tank (rani). (11) 
1706. Construction of a waste weir (kalingu) to & tank by an officer 
of a Nayakkan. (12) 1890. Construction of a 16-pillar mandapa by an 
ambalakaran and the nagarattar. 


11. Villiyanur Venkatesan, “Inscriptions relating to Vakir (Bahur) (near 
Pondicherry)”. Individuals from Vakur and members of the sabhd of 
the same village are found in different transactions at distant places like 
Tiruvannamalai, Kanchipuram, etc. according to these inscriptions. 


12. Durairangam, “Inscriptions from Vanur Taluk, Viluppuram Dt.” (1) 
1193. Gift of padikaval and other taxes by a Sambuvaraya chief to 
temple. (2)1571. Gift of a village by a Nayakkar to temple. (3) 1737. 


Erection of a stone mangapa to Siva temple by a Reddiyar. A Telugu 

version is also given. i 

13. Gandhi & Venkatesan, “Pallalakuppam fort inscription, Velur Dt.” 
12th century. Seems to refer to the erection of a gateway (vasal) of the 
local fort by an officer (mutali) of Sambuvaraya chief. 


14. Venkatesan, “Inscription at Devadanam, Velur Dt.” 12th century. 
Land gift. 


15. Vijayavenugopal & Durairangam, “Inscriptions of Tensiruvalur, Vilup- 
puram Dt.” (1) Chola, 978. Land gift by an individual for temple ser- 
vices. (2) AD 985. Purchase of land from iirar and gift of the same for 
trumpet service (kala bogam). (3) 995. Land gift for lamps. (4) 997. 
Fragment. Land gift. (5) to (7). 12th century. Refer to a. chief. (8) 


1248. Gift of 1000 kasu for lamps. (9) Fragment. Some money and 
land gifts. 


16. P. Rajendran & Santalingam, “Inscriptions of Minakshi Chokkanatha 
temple at Aruppukkottai, Virudunagar Dt.” (1) Pandya, 1216-38. Gift 
of oil (ennai muttat) by iiravar. (2) 1216-38. Land gift for Hower garden. 
(3) 1226. Sale of land by temple servants to an individual. (4) 1249. 
Land gift by a big person. 


17. Sam Sathiaraj, “Uttamapalayam (Theni Dt) pillar inscription”. Pand- 
ya, 13th century. A memorial pillar (?). 


18. Tirunilakantan, “Mullikkulam (Tirunelveli Dt) inscriptions”. 13th 
century. Fragmentary. Refer to some army regiments (pagat) like third 


viii Avanam 13, 2002 


regiment and tenth regiment. 


19. Lakshmanan, “Tiruttervilai (Ramnad Dt) inscriptions. (1) Pandya, 
13th century. Renovation of temple. (2) Celebration of Chittirai festi- 
val. (3) Tax remission on kudininga-karanmat by king. 


20. Naga.Ganesan, “Inscriptions from Karur Dt”.(1) From NVettamanga- 
lam. 13th century. Gift of pillars by carpenters. (2) Munniir, 12th 
century. Refers to cessation of a chief's conflict with the valanchiyar 
and land gift therefor. (3) From Palaya Gangaikonda cholapuram. 10th 
century. Establishment of a stone oil mill. 


21. Gurusami Chittar, “An inscription from Selakkarichchal, Coimbat- 
ore Dt.” 13th century. Gift of door jamb by a lady referred to as an 
Aingaikkudumichchi of Kiranur.” 

22. Rajagopal, “Inscription ai (Kottaiyir) Vélangudi, Sivagangai Dt”. 
Vijayanagar, 1445. Seeris to be a settlement for a concessional! tax 001- 
lection given to the four pattadai (artisans) by the arasu of Stiraikkudi. 


23. Gopalan, “Inscriptions from Aruchchunapuram, Virudunagar Dt.” (1) 
Pandya, 1458. Tirtvudaiyattam gift to temple for renovation and wor- 
ship. (2) 1442. Similar gift. (3) Digging of a well. 

24. Karu Rajendran, “Inscriptian from Kumapatti, Virudunagar Dt.” AD 
1444. Making of sluice tw 4 tank. 

25. Senthil Selvakkumaran & Chandravanan, “Tanniittanéntal (near San- 
karankoyil inscription”. 1556. Royal gift of tax-iree dévadana. 

26. Venkatesan & Bupalan, “Inscription from Ketrallamitta, Chittoor Dt, 
AP.” 1571. Digging of a tank by a Nayakka. 

27. Kumar, “Some inscriptions from Velur Dt”. (1) 16th century. Digging 
of a tank by a lady. (Same information in Telugu also). (2) Fixing of 
steps to tank by a lady (in Telugu). 

28. Gandhi, “Inscription from Méla-alangupparn, Velur Dt.” Vijayanagar 
period. Gift of land to the deity Pillaiyar. 

29. Tulasiraman & Venkatesan, “Malaiyir (Velur Dt) inscription”. 1635. 
Land gift by a Nayakka. 

30. Karu Rajendran, “Poet T iruchchirrambala Kavirayar’s house inscrip- 
tion at Mitilaippatti, Sivaganga Dt. 17th century. In praise of a chief 
Vengalappan. 

31, Krishnamurthi, “Inscriptions of a matha at Kasi (Banaras)”. (1) 1787. 
Mentions that it is the matam of Tiruvavaduturai Adtnam. (2) Same 
in a mixed language, Persian and Tamil. (3) 1806(?). Consecration of 
seven Linga images by Ramalinga Tambiran. 


32. Karu Rajendran, “Tanichchiyam (Madurai Dt) inscription”. 1802. 


Avanam 13, 2002 on 


Building of a sluice to the tank of the village by the local Jamindar to 
make the village prosperous. 


33. Sendi Natarajan, “Chumaitangi stone inscription from Kottaru”. 1814. 


Erection of stone memorial (stone platform for resting headloads) for a 
member of kadaichar caste. 


34. Senthil Selvakkumaran, et.al. ., “Lalachatram inscription, Tirunelveli 
Dt.” 1837. Building of a temple and chatram by a Lala. 


35. Isvaran, “Inscriptions from Saidapettai (Chennai).” (1) 1886/1887. 
Gift of rent from a bungalow to KaraniSvarar temple.” (2) Gift of two 
houses to the same temple. 


36. Mahesvaran, “Vedaranyam temple inscriptions of the Jaffna commu- 
nity.” 19th century. Gift by a number of persons hailing from Jaffna 
(Yalppanam), Sri Lanka. Their social significance is discussed. 


37. Rajagopal, “Kasi (Banaras) inscriptions of the Nagarattar.” (1) 1908. 
Erection and consecration of the Visalakshi temple by the Nagarattar of 
Naitul¥sttai. (2) The same information in English. (3) 1863. House- 
warming, ceremony of the feeding house (chatram) established by the 
same community. 


38. S.M.Kamal, “Alagarkulam (Ramnad Dt) copper plates”. 1710. Gift 
by king Vayiravanatha Setupati for a feeding house called Mirtti-matam. 


39. Sridharan, “Nanjiyur (Pudukkottai Dt) copper plates of Tondaiman.” 
1734. Gift of a. village as agrahdram apportioned into fifty shares and 
given away to Brahmins by king Vijayarenga Chokkanatha Tondaiman. 


40. Kasilingam, “Sevvayppéttai (Salem Dt) copper plate." 1840. Gift to 
temple of some voluntary levies (magamai) on their trade or profession 
by the eighteen vannattar (commercial communities). Eleven of the 
eighteen communities are mentioned. 


41. Uttiradam, “Melsevur (Viluppuram Dt.) inscription of a Nayakka”. 
16-17th century. Land gift by the Nayakka. 


42. Senthil Selvakkumaran, et.al, “Agreement Deed on palmleaves”. In 
possession of Muhammad Ali of Seranmadevi, Tirunelveli 126. 1873. 
Gives details of landed properties of one Saiyad Muhammad Yusuf in 
a village in Taijavur-sirmai and his conveyance of a portion of this to 
his daughter with certain conditions. 


43. Nalla Muhammadu, “Paper document from Sivaganga dated 1876”. 
About the different festivals founded in the Vishnu temple of Tirukkosh- 
tiyir by the queen of Sivaganga, Kattanachchiyar and an agreement 
between the queen and one DésigayyargaAr for the proper management 
of the festivals using income from several land endowments. 


44. 1. Ramasamy, “New Coin Finds”. (1) A gold coin of Rajendra 1 (1012- 


Avanam 13, 2002 


44). Findspot not known. (2) Two coins of Chera kings, 8-9th century. 
From the river near Perur, Coimbatore Dt. (3) A likely Greek token 
from Vellalur, Coimbatore Dt. 


45. Ravi, “Viarayar gold coin”. 17th century. From house foundation at 
Palaiyakottai, Erode Dt.” 


46. Raja Muhammad, “A Buddha image from Manamelkudi, Pudukkottai 
Dt.” 10th century. 


47. Santalingam & Rajendran, “Inscribed sculptures from Niravi, Ramnad 
Dt. (10th century), and Maravar Peruigudi, Virudunagar Dt. (13th 
century). 


48. Tulasiraman & Venkatesan, “A waste weir of Parantaka Is time (907- 
55) at Sampatturayanpéttai, Velur Dt.” Discusses a 1000-year old stone 
construction which has survived almost intact and the related irrigation 
network. 


49. K. Shanmugam, “Rajaraja’s eulogy inscriptions”. Analysis of the dif- 
ferent versions of the same eulogy of Rajaraja 1 (985-1014) found in 
inscriptions of different places and years. 


50. Santanaletchumi, “Ayta eluttu”. Discusses the old shapes of the 
wisarga-like character called aytam of the Tamil alphabet on \the ba- 
sis of inscriptions and grammatical works. 


51. Shanti Pappu, et.al. “The Palaeolithic site of Attirampakkam, Tamil 
Nadu: Survey and Excavation, 1997-2000.” Explains the results of re- 
cent excavations by the author at Attirampakkam on the basis of some 
vertical and step-cuttings which yielded large number of stone’ tools 
and some datable faunal remains. It has initiated a serious search for 
locating the hominid settlement in the site. 


52, Kumar, “Recent archaeological discoveries in Kanchipuram Dt.” Re- 
ports on several palaeolithic and megalithic sites located in Kanchipu- 


ram Dt by the author. 


53, Muhammad Nasar, “Kayalpattinam and Roman survivals”. On the 
basis of the rouletted pottery it is suggested that Kayalpattinam which 
was a flourishing medieval port was already a port in the early centuries 
of Christian era. 


54. Alok Tripathi, “Underwater Explorations off Mahabalipuram and Ari- 
kamedu”. Discusses the prospects of underwater archaeology in the two 
well-known coastal sites on the basis of some preliminary studies. 


55. K.V. Ramesh, “Tamil inscriptions in Karnataka’. This article was 
delivered as a lecture under-the auspices of T.N. Subramaniyam En- 
dowment Lectures (for the year 2001) instituted by Thiru Iravatham 
Mahadevan for the year 2001. A detailed discussion is made of the 


Avanam 13, 2002 Xi 


salient features of Tamil inscriptions found in the southern districts of 
Karnataka. The author has drawn attention to the special orthograph- 
ical features of these texts as compared to the those found in Tamil 
Nadu and to their significance for linguistic studies 


56. S. Pathmanathan, “Bronze images of Sri Lanka, Polonnaruwa pe- 
riod (1000-1250)”. ‘This was delivered as a lecture under the aus- 
pices of Kovilir Andavar Endowment Lectures (for 2001) instituted by 
Nachchiyappa Nana Desikasuvamigal. Makes an extensive survey of the 
iconography and aesthetic features of the bronze icons ound in several 
places in Sri Lanka, namely, the metropolitan centres Anuradhapura 
and Polonnaruwa and other temple centres like Padaviya. Some pecu- 
liar icons not met with elsewhere are found among these bronzes. 


57. 1. Mahadevan and Sankaran Raman, “The Message Given by a ring 
from Kariir”. The article discusses the significance of the Tamil-Brahmi 
legend tiyan found on a ring depicting the figure of a man fighting with 
a prancing lion with similar names found in other contexts in Tamil 
Nadu and iri Lanka, datable to first century BC. 


58. Miscellany: Short Notices of recent discoveries of archaeological sites, 
inscriptions, coins, sculptures, 610. 


59. Book Review: Twenty-cne recent books relating to history and culture 
of Tamil Nadu are reviewed. 


xii Avanam 13, 2002 





1. அய்யனார்குளம்‌ தமிழ்‌-பிராமி 
கல்வெட்டுகள்‌ 


சொ. சந்திரவாணன்‌, இருநெல்வேலி 
மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌, திருநெல்வேலி. 


. அண்மையில்‌ இரண்டு அரிய தமிழி (தமிழ்‌-பிராமி) கல்வெட்டுகள்‌ 
குற்றாலம்‌ பராசக்தி கல்லூரி மாணவி மனோகரி தந்த தகவலின்‌ பேரில்‌ 
கண்டறியப்பட்டன. கல்வெட்டு உள்ள அய்யனார்‌ குளம்‌ என்னும்‌ பகுதி 
அம்பாசமுத்திரத்திலிருந்து 6 கிமீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. இவ 
விடத்திற்கு அம்பாசமுத்திரம்‌, தென்காசி சாலை வழியாகச்‌ செல்லாம்‌. 
மேலும்‌ பாவநாசம்‌ செல்லும்‌ சாலையில்‌ சிவந்துபுரத்தில்‌ இறங்கி வடக்கு 
நோக்கிச்‌ செல்லும்‌ பாதையில்‌ சென்றாலும்‌ இவ்வூரை அடையலாம்‌. 
பொதிகை மலையைப்‌ பின்புலமாகப்‌ பெற்று இயற்கை எழில்‌ சூழப்பட்டு 
கண்ணுக்கு இனிய காட்சி தரும்‌ இப்பகுதியின்‌ அருகில்‌ சிறுசிறு பாறைக்‌ 
குன்றுகள்‌ ஆங்காங்கே காணப்படுகின்றன. இவற்றில்‌ தமிழி கல்வெட்டுள்ள 
பாறைகள்‌ இராசாப்‌ பாறை என்றும்‌, நிலாப்‌ பாறை என்றும்‌ மக்களால்‌ 
கூறப்படுகின்றன. 


இராசாப்பாறைக்‌ கல்வெட்டு 


இராசாப்‌ பாறையில்‌ இயற்கையாய்‌ அமைந்த குகை ஒன்று உள்ளது. 
இதன்‌ தரைப்‌ பகுதி ஒழுங்காக செதுக்கப்பட்டு இரண்டு படுக்கைகள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. இதன்‌ கூரைப்‌ பகுதி ஒழுங்காக வெட்டப்பட்டு 
மழைநீர்‌ குகையின்‌ உள்ளே வாராவண்ணம்‌ உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தக்‌ 
குகையின்‌ விதானத்தில்‌ மூன்று ! வரிகளில்‌ கல்வெட்டு பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 
1:1 

! 1] புள்ளி செய்வித்தான்‌ 

2 தடிகை[கோ[]வின்‌ மகன்‌ 

3 பெருங்கூற்றன்‌ 


பெருங்கூற்றன்‌ என்பவன்‌ சமண முனிவர்கள்‌ தங்குவதற்காக இயற்கையாய்‌ 
அமைந்த குகையை ஒழுங்கு செய்து கொடுத்தான்‌ என்பது கல்வெட்டுச்‌ செய்தி. 
கல்வெட்டில்‌ உள்ள கேர என்ற எழுத்து மட்டும்‌ சிதைந்துள்ளது. இக்கல்வெட்டு 
ஆழமாகவும்‌, ஒழுங்காகவும்‌ பொறிக்கப்‌ பட்டுள்ளது. இதன்‌ எழுத்து அமைதியைக்‌ 
்‌ 1 
ஆவணம்‌ 13, 2002 


௨. மாளிகைமேடு, தேரிருவேலி எழுத்துப்‌ 


பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்‌ 





எஸ்‌. வசந்தி, சென்னை. 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 1999-2000 ஆம்‌ ஆண்டு கடலூர்‌ 
மாவட்டம்‌ மாளிகை மேடு, இராமநாதபுர மாவட்டம்‌ தேரிருவேலி ஆகிய 
இடங்களில்‌ அகழாய்வு மேற்கொண்டது. இந்த ஆய்வுகளில்‌ எழுத்துப்‌ 
பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 


மாளிகைமேடு 


மாளிகைமேடு கடலூர்‌ மாவட்டம்‌, பண்ருட்டி வட்டம்‌, விழுப்புரம்‌ - 
கடலூர்‌ மார்க்கத்தில்‌ உள்ளது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில்‌ 
நான்கு குழிகளில்‌, எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்‌ எட்டு 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இப்பானை ஓடுகள்‌ உடைந்து எழுத்துக்கள்‌ 
முற்றுப்‌ பெறாமையால்‌ அவற்றின்‌ முழு வாசகங்களையும்‌ அறிய 
முடியவில்லை. எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்‌ செம்பூச்சு 
வண்ணப்‌ பானை ஓடுகள்‌, சொரசொரப்பான சிவப்புநிறப்‌ பானை ஓடுகள்‌ 
வகைகளைச்‌ சார்ந்த னவாக உள்ளன. ஒரு பானை ஓட்டில்‌ இரண்டு வரிகளில்‌ 
எழுத்துக்கள்‌ காணப்படுகின்றன. இவை 1.&மீட்டர்‌ ஆழம்‌ முதல்‌ 3.70மீட்டர்‌ 
ஆழம்‌ வரையில்‌ மேலிருந்து, கீழாக 4 முதல்‌ 8 வரையிலான மண்‌ 
அடுக்குகளில்‌ இடைத்துள்ளன. இவற்றைக்‌ கொண்டு நோக்கும்போது, 
'இவற்றின்‌ காலம்‌ இி.பி.மூதல்‌ மற்றும்‌ இரண்டாம்‌ நூற்றாண்டாக 
இருக்கக்கூடும்‌. 


மாளிகைமேடு எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட பானை ஒடுகள்‌ 





ஆவணம்‌ 73, 2002 


ஆ 


வணாதல பஅனய அட 


மாஅத 
மா 


தாய மன னஅவி 
ண்ண ததத விக்கு றிட 
நக 
மதன கொராம ச 
தேரிருவேலி ப | 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ முதுகுளத்தூர்‌ வட்டத்தில்‌ அமைந்துள்ள 
தேரிருவேலியில்‌ கருப்பு சிவப்பு வண்ணப்‌ பானை ஓடுகளும்‌ நுண்கற்‌ 
கருவிகளும்‌ கிடைத்துள்ளன. கிடைத்துள்ள ஆறு எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட 
பானை ஓடுகளில்‌ இரண்டு ஓடுகளில்‌ காணப்படும்‌ எழுத்துக்கள்‌ குறிப்பிடத்‌ 
தக்கவைகளாகும்‌. ஒன்றில்‌ கொற்ற எனவும்‌, மற்றொன்றில்‌ ரெடுங்ளெ 
என்றும்‌ ஒறப்பட்டுள்ளது. பின்னதை நெடுங்கிள்ளி என்ற பெயரின்‌ 
பகுதியாகக்‌ கருதலாம்‌. இது சங்ககாலச்‌ சோழ அரசர்‌ பெயரை 
நினைவுபடுத்துவதாக உள்ளது. என்ன தொடர்பு என்பதை ஆராய வேண்டும்‌. 
இப்பானை ஓட்டின்‌ எழுத்தமைதியினையும்‌, இது கிடைத்துள்ள ஆழமான 38 
செமீ மற்றும்‌ (1) பாளநிலை மண்‌ அடுக்கினையும்‌ ஆய்வு செய்யும்போது 
இப்பானை ஓடு கி.பி. முதல்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாக இருக்கக்‌ கூடும்‌. 
கொற்ற எனப்‌ பொறிக்கப்பட்ட பானை ஓட்டில்‌ புள்ளி இடப்பட்டுள்ளதால்‌ 
இப்பானை ஓடு சிறிது பித்தியதாக இருக்கலாம்‌. . 


ஆவணம்‌ 13, 8002 ன்‌ 


தேரிருவேலி எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட பானை ஒடுகள்‌ 


3 நு டெ கே சேமம்‌ வ 


மேற்பரப்பு 

குழி-2 3.50மீ/8 
குழி-4 3.50மீ/8 
குழி-5 3.50மீ/8 
குழி-5 3.50மீ/8 
குழி-7 3.50மீ/8 
குழி-7 3.50மீ/8 


சத 
குற 


வன்ன 


மானஅ 

J FF 
கொற்றன்‌ 
நெடுங்கிள்‌(ளி] 





ஆவணம்‌ 13, 2002 





ம. காந்தி, வேலூர்‌. 
ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி வட்டம்‌, பாலேகுப்பம்‌ குப்புசாமி 


காலம்‌: 


செய்து: 


மூ ௮4 இள கவே ௪ 


ன 
18 
15 
20 


என்பவருடைய வீட்டிற்குப்‌ பின்புறமுள்ள கற்ப்லகை. " 
தந்திவர்மன்‌, யா : 20, இ.பி. 816. 


180 % 125 % 13 செ.மீ அளவுள்ள கற்பலகையில்‌ சீறிப்பாயும்‌ 
குதிரையின்மேல்‌ உள்ள வீரன்‌ சிற்பத்தைச்சுற்றித்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ 
கல்வெட்டு உள்ளது. அரிகண்டியார்‌ மகன்‌ பெண்ணன்‌ என்பவன்‌ 
பைமூர்‌ எற்றிலைப்‌ பற்ற நடந்த போரில்‌ வீரமரணம்‌ அடைந்தான்‌. 
அவனுக்காக, அவன்‌ உயிர்‌ நீத்த இடத்தில்‌ வீரக்கல்லை நட்டு, 
அவனுடைய மருகன்மாருக்கு நில தானம்‌ (ஒரு பாகம்‌) 
வழங்கப்பட்டுள்ளது. 


கோவிசைய தந்தி விக்கிரம பருமற்‌ 

கு யாண்டு.இருபதாவது ஸகலஜகத்‌;7 யா 
ஜிபூஜித ஸுரா ஸுராதிச;பரமேச்‌; வர ப்ரதிவ 
ஹாரிக்ருத மஹாப;லி குலோத்ப,வ ஸ்ரீமஹாப$லி 
வாணரா 

சர்‌ ப்ரத்‌2 வி 

ராஜ்யஞ 

செய்ய 

மலை இடை 

பைமூ 

ர்‌ எற்றில்‌ 

ல்‌ பற்‌ 

ற அரி 

கண்டி 

யார்‌ மக 

ன்‌ பெண்‌ 

ணனுக்கு 

கல்நட்டு குடுத்‌ 

த்து தண ௧ 

ல்‌ இ[து] அழித்‌ 





்‌ இக்கல்வெட்டு ஆய்வின்போது உதவிப்‌ புரிந்த பாலே குப்பத்தைச்‌ சேர்ந்த சி. இராசேந்திரன்‌, 
இராணிப்பேட்டையைச்‌ சேர்நீத ப. பூபாலன்‌ ஆகியோருக்கு நன்றி, 


ஆவணம்‌ 13, 2002 


21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 
32 
33 
34 


தா [ன்‌] வாரணா 
சி அழித்‌ 

தான்‌ பா 

வத்து ப 

டுவார்‌ 

இது கா 
த்தூட்டிநா 

ன அடித்‌ 

லை மேலு 

து இக்கல்‌ 

நாடு பாகமு 

ம்‌ மருகன்‌ மா 
ர்க்குக்‌ குடுத்தோம்‌ ப[ங்‌]கின்‌ வழியே உண்‌ 


பா 





ஆவணம்‌ 13, 2002 


4, தியாகை மற்றும்‌ மேல்பாக்கம்‌ 
ஏரிக்கல்வெட்டுகள்‌ 





மங்கை ராகவன்‌, விழுப்புரம்‌. 
4:1 
இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, தியாக துருவத்திற்கு தென்‌ கிழக்கே 6 கிமீ 
தொலைவில்‌ உள்ள தியாகை ஏரித்‌ தூம்புக்‌ கல்வெட்டு. 
காலம்‌: இரண்டாம்‌ நந்திவர்மன்‌, யா: 37 (கி.பி. 768). 
செய்தி: ஏரிக்குத்‌ தூம்பு செய்தமையாகக்‌ கொள்ளலாம்‌. 


1 ஸ்ரீகொலிசை நந்தி விகிர 3 பத்தேழ்ழாவதின்‌ பல 
2 மபருமர்கு யாண்டு [எ] மு 4 ந்‌ இழுரி செய்கை 
4:2 


இடம்‌: தியாகை ஏரி மதகு அருகே தூம்பு கல்வெட்டு. 
காலம்‌: சுமார்‌ 8ஆம்‌ நூற்றாண்டு. 

| ய்‌ 

1 ஸ்ரீ விசய அரைசரு மக 3 முருரியா செய்கை 
2 ந்‌... பல்லேரி 


4:3 

இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, இண்டிவனத்திற்கு வடக்கே 5 கிமீ தொலை 
வில்‌ உள்ள மேல்பாக்கம்‌ ஏரி மதகு. 

காலம்‌: இரண்டாம்‌ இராசராசன்‌ யா: 4 (இ. பி. 1150). ஜ்‌ 

செய்தி: இரண்டாம்‌ இராசராசனின்‌ சிற்றரசனான காடவராதித்தன்‌ அழகிய 
பல்லவனின்‌ அஇகாரியான ஆணிபிளைப்‌ பெருமானான 
கொங்கராயன்‌ என்பான்‌ இவ்வூர்‌ ஏரிக்குத்‌ தூம்பு இடுவித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்‌ 
கரவத்தி ஸ்ரீ ராஜராச தே 
வற்கு யாண்டு 4வது கா 
டவராதித்தன்‌ அழகிய பல்‌ 
லவன்‌ மெ வெளைக்கா... ப 

ரி நிரை கொண்டான்‌ ஆணி பி 
ளைப்‌ பெருமாளான கொங்கரா 
யன்‌ இட்ட தூம்பு ௨. 


AON கலு வ 


ஆவணம்‌ 13, 2002 


. 5. செம்பரம்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 


சி. வீரராகவன்‌, விழுப்புரம்‌. 

924 

இடம்‌: பூந்தமல்லி வட்டம்‌, சென்னை செம்பரம்பாக்கம்‌ சக்தீஸ்வரர்‌ 
ஆலயம்‌ தனிக்‌ கற்பலகை. 

காலம்‌: மூன்றாம்‌ கிருட்டிணன்‌ , யா: 22 (௫. பி. 962). 

செய்தி: புலியூர்க்‌ கோட்டத்தைச்‌ சார்ந்த செம்பரம்பாக்கம்‌ சக்தீஸ்வரர்‌ 

கோயிலில்‌ இருந்த சிவபெருமானுக்கு மூன்று கால வழிபாட்டின்‌ 

போது மத்தளம்‌, சேகண்டி, தாளம்‌ முதலிய வாத்தியங்கள்‌ வாசிக்க 

ஐந்து ஊழியர்களுக்கு நிலக்கொடை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கச்சியுந்‌ தஞ்சை 

யும்‌ கொண்ட ஸ்ரீ கந்ந[ ர] தேவர்க்கு யாண்டு 23ஆவ ': 
து புலியூர்‌ கோட்டத்து செம்பரம்‌ பாக்கது சக்தீச்டவ 
ரத்து பரமேச்வரற்கு த்ரிகாலம்‌ ஸ்ரீ பலி கொட்டு. 
வதாக இவூர்‌ குளத்தூர்‌ கிழவந்‌ நாகைப்‌ பெ 

௬ மானு மிவந்‌ தம்பி நிறைகலியும்‌ சேந்த பட்டனும்‌ 
வைத்த நிலம்‌ வடபாலேரி . . . 

வடக்கில்‌ செறுவு மேட்டுப்பட்டி கு [ழி]யும்‌ பு 

9 றத்தான்‌ பாழெங்கள்‌ பாதியு நிகா 

10 . . . மிடைப்‌ பள்ளத்து குண்டிலு முத 

11 ற்‌ வட்ட கண்ணாற்றுத்‌ தடி இரண்டு மிப்‌ பள்ள 

12 குண்டிலி லெங்கள்‌ பாதியு மூன்று பட்டி ௭ 

13 ங்கள்‌ குழி நாநூ[ற்‌]று இருபது தாமரை பள்‌[ள] 

14 த்து எங்கள்‌ கூற்றுத்‌ தலையடி நூறு குழி 

15 யு பொது கண்ணாற்றுச்‌ செறுவி லெங்கள்‌ 

16 கூறு குழி நூற்றைஞ்சும்‌ ஆக மூவாயிரங்‌ குழி 

17 யு சந்திராதித்தவத்‌ மத்தளி இரண்டு . . . மொ 

18 ன்றுந்‌ தாள மொன்று சேகண்டி ஒன்று அஞ்சா 

19 ட்‌ கொட்டுவதாக வைத்தோம்‌ இவ்வூரோம்‌ இபூ 

20 மியால்‌ வந்த இறை எப்பேற்பட்டதுங்‌ காத்து 

21 க்‌ குடுப்போமாநோ மித்தளி உண்ணாழிகை உடை 
22 ய செம்பூதி கிழவ எழுவாடியானு மிவன்‌ றம்‌ 

23 பி சோமயனும்‌ இவன்‌ றம்பி அங்கியும்‌ பூமி 

24 கொண்டு ஸ்ரீ பெலி முட்டாமே கொட்டுவிபோமாநோ 
25 ம்‌ முட்டிந்‌ நாள்‌ மஞ்சாடிப்‌ பொன்‌ பன்‌ மாஹே 

26 சவரர்‌ மன்ற பெறுவதாக ஒட்டிக்‌ குடுத்தோம்‌ இ 


மூல. யரா கெல சு 


10 ஆவணம்‌: 18, 2002 


27 தந்மத்துக்கு வி . . . ஞ்‌ செய்வார்‌ கங்கை இடை 
28 குமரி இடை செய்தார்‌ செய்த பாவத்துப்‌ படு 
29 வார்‌ தந்மம்‌ ரக்ஷிப்பார்‌ ஸ்ரீ பாதம்‌ எங்கள்‌ தலை 
30 மேல்லிந 


22 


இடம்‌: மேலது, உண்ணாழி தெற்கு முப்பட்டை குமுத்ப்படை. 
காலம்‌: இரண்டாம்‌ விக்கிரம்‌ பாண்டியன்‌, யா: 3 (8.பி.1253). 
செய்தி; இவ்வூரைச்‌ சேர்ந்த விச்சாதரன்‌ அஞ்சலென்ற பெருமான்‌ 


1 


2 


3 


மஹாதேவர்க்கு சந்தி விளக்கொன்றுக்கு இரண்டு பசுக்களையும்‌ 
கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோமாறபன்மர்‌ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம பாண்டிய 
தேவர்க்கு யாண்டு 3-வது செம்பரபாக்கது ஆளுடையார்‌ சக்திசுரமுடைய 
மஹாதேவர்க்கு செம்பரம்பாக்கிழான்‌ விச்சாதரன்‌ அஞ்சலென்ற பெருமான்‌ 
க்‌ கொண்டு சந்திராதித்த வரை [சந்தி] விளக்கு எரிக்கக்‌ கடவேனாக சம்மதித்து 
சிலாலேகை பண்ணிக்‌ குடுத்தேன்‌ இக்கோயில்‌ காணி உடைய சிவ பிராமண 
மானாகர பட்டன்‌ ஞானம்‌ பெற்ற 


4 இது ஸ்ரீ பன்மாஹேஸ்ரர்‌ ரக்ஷை 


5:3 


இடம்‌: மேலது, உண்ணாழி மேற்கு முப்பட்டை குமுதப்படை. 


காலம்‌: இரண்டாம்‌ குலசேகர பாண்டியன்‌, யா: 41 ( தி. பி.1355]). 


செய்தி: ஆகாய பல்லவரையன்‌ என்பான்‌ இவ்வூர்‌ ஆளுடையார்‌ சக்தீஸ்வர 


முடைய மஹாதேவர்க்கு சந்தி வினக்கு ஒன்று எரிக்க இரண்டு 
பசுக்கள்‌ கொடுத்தமை. 
ஸ்வஸ்திஸ்ரீ கோமாறபன்மர்‌ திருபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலசேகர 
தேவர்க்கு இயாண்டு 41-து செம்பரம்‌ பா 
த்து ஆளுடையார்‌ சக்திசுரமுடையா மஹாதேவர்க்கு செம்பரபாக்கத்தில்‌ 
பரக்கிரகத்தாரில்‌ மனவாளுரை ஆன தரவிலை ஆ 
காய பல்லவரையனேன்‌ முன்னாளில்‌ வைத்த சந்தி விளக்கு' 1 இவ்விளக்கு 
ஒன்றுக்கு விட்ட பசு 2 இப்பசு இரண்டுங்‌ கைக்‌ கொண்டு சந்திரா _ 
தித்தவரை சந்தி விளக்கு எரிக்க . . . சம்மதித்து சிலாலேகை பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌. இக்கோயில்‌ காணி உடைய சந்திரா 
தானம்‌ பெற்ற மகன்‌ மகளாயப்பராய மருந்தான பட்டனும்‌ [கு]னிக்கும்‌ 
பிரான்‌ பட்டனும்‌ இவ்விருவோம்‌. 


11 


ஆவணம்‌ 73, 2002 


6. மேல உறப்பனூர்‌ பெரிய கண்மாய்‌ 
மடைக்கல்வெட்டு 





௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


இடம்‌: மதுரை மாவட்டம்‌ திருமங்கலம்‌ வட்டம்‌, மேல உறப்பனூர்‌ பெரிய 
கண்மாயின்‌ பெரிய மடையின்‌ இரண்டு தூண்களிலும்‌. 

காலம்‌: 10ஆம்‌ நூற்றாண்டு. கிரந்த எழுத்தில்‌ உள்ளது. 

செய்தி: மடையின்‌ ஒரு தூணில்‌ ஸ்ரீ வீரநாராயணன்‌ என்றும்‌ மற்றொரு தூணில்‌ 
ஸ்ரீ கரிவர மல்லன்‌ என்றும்‌ மட்டுமே எழுத்து 
பொறிக்கப்பட்டுள்ளதால்‌ வீரநாராயணனின்‌ நேரடி ப்பார்வையில்‌ 
இம்மடை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ எனக்‌ கருதலாம்‌. கரிவர 
மல்லன்‌ என்பது இம்மன்னனுடைய சிறப்புப்‌ பெயராக 
இருக்கலாம்‌. 


6:1 
1 ஸ்ரீ வீர 
2 நாராய 


3 ணந்‌ 





ஆவணம்‌ 13, 2002 


7. களபங்குடி சேதுபதி கல்வெட்டு 





௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


இடம்‌: சிவகங்கை மாவட்டம்‌, தேவகோட்டை வட்டம்‌, களபங்குடி ஊர்‌. 
ஓரமுள்ள பெரிய கண்மாயின்‌ வடக்குக்‌ கரையின்‌ கண்மாய்க்குள்‌ 
நடப்பட்டுள்ள தூண்‌. 

காலம்‌: 18 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: குமாரமுத்து விசையரகுநாத சேதுபதி காலத்தில்‌ ராமேஸ்வரத்தில்‌ 
சோமவார அன்னதான கட்டனைக்காக களபங்குடி திராமத்தை 
நிலக்கொடையாக வழங்கப்பட்டமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ மநு 

2 மகா மண்டலே 

3 சுரன்‌ அரியதள 

4  விபாடன்‌ பாசை 

5 க்கு தப்புவரா 

6 யார கண்டன்‌ கண்‌ 

7  டநாடு கொண்டு கொ 

8  ண்டநாடு கொடாதா 

9 ன்‌ பாண்டி மண்டல பி 
10 றதாபனாசாரியன்‌ இள 
11 மும்கொன்ங்கும்‌ யாள்ப்‌ 
12 பாணமும்‌ திறை கொண்‌ 
13 டருளிய ராமராயர்‌ கிரு 
14 ட்டிணராயர்‌ 

15 வீரவசந்தராயர்‌ 

16 பிருதிவிராச்சிய 

17 ம்‌ பண்ணி யருளா நின்ற 
16 சகாத்தம்‌ 1659 

19 இதின்‌ மேல்‌ செல்லா நி 
20 ன்ற பிங்கள இ அற்பசி 
21 31 ௨. குருவாரமும்‌ 

22. பூறுவபட்சமும்‌ திரை 
23 யாதெசியும்‌ பூசநட்செ 


24 த்திரமும்‌ சுபநாமயோகமும்‌ 
25 கூடிய புண்ணிய தி 
26 னத்தில்‌ ஸ்ரீமது தே 


ஆவணம்‌ 13, 8002 ம்‌ 


27 
28 
29 
30 
31 
32 
33 
34 
3 
36 


வை நகராதிபன்‌ 
மருவளரு மணிமார்‌ 
பன்‌ சேதுகாவலன்‌ 
ராமனாதசுவாமி கா 
ரிய துரந்தரன்‌ 

சத்திய வாக்கிய வீரர்‌ 
ஸ்ரீமத்‌ குமாரமுத்து 
விசையரெகுநாதச்‌ சே 
துபதி காத்த தேவரவர்‌ 
ள்‌ காரியத்துக்கு 


ஆம்‌ பக்கம்‌ 


37 
36 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 


50' 


ய்‌ 
82 
23 
54 
ன 
50 
57 
58 
59 
60 
61 
62 
63 


14 


யவர்கள்‌ 
சேதுவில்‌ ே 
சாமவார கட்‌ 
டளை அன்னத 
ஈனம்‌ நடப்‌ 
பிக்கிறபடியி 
னாலே தந்ம 
பரிபாலன 
மாகவேண்‌ 
டி விசைய 
ரெகுனாத . . 
டியதுங்‌ சே 
£ . சேருை 
வ காறவர்‌ 
கள்‌ உபை 
யமாகமுத்து 
நாட்டில்‌ சேற்‌ 
நீத களபங்கு 
டி சிலாசா 
தனம்‌ பண்‌ 
ணி குடுத்த 
படியினாலே 
அன்னதா 
னமாக நட 
ப்பிக்க கட 
வார்களா 


ஆவணம்‌ 13, 2002 


8. கொண்டக்குப்பம்‌ கல்வெட்டு 





மா. கலைவாணன்‌, தருமபுரி. 
ப, வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 
/ 
இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாசா வட்டம்‌, மேற்பாடி அருகே உள்ள 
கொண்டக்குப்பம்‌ ஏரி சிறிய குண்டுப்‌ பாறை. et 
காலம்‌: முதலாம்‌ இராசராச சோழன்‌, யா: 27 (இ.பி. 1012). 
செய்தி: மேற்பாடி நகரத்தார்‌ ஏரியும்‌, ஏரியின்‌ ஜே விளைநிலமும்‌, 
கொல்லையும்‌ விற்றமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌ தநக்கேயுரிமை 
பூண்டமை 

2 மநக்கொளக்‌ காந்தளூர்ச்சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடுங்‌ கெங்கை 
பாடியும்‌ நுளம்பா 

3 டியும்‌ தடிகைபாடியும்‌ குடமலை நாடும்‌ கொல்லமும்‌ 
கலிங்கமும்‌ எண்திசை புகழ சிரி ஈழ மண்‌ 

4  டலமும்‌ இரட்டபாடி யேழறையிலக்கமும்‌ திண்டிறல்‌ வெற்றி 
தண்டார்‌ கொண்ட தந்நெழில்‌ வளரூ 

5 ழி எல்லா வாண்டு தொழுதகை விளங்கும்‌ யாண்டே செழியரைத்‌ 
தேசு கொள்‌ கோராஜரா 

6 ஜ கேசரி பன்மராந ஸ்ரீராஜராஜ தேவற்கு யாண்டு இருபத்தேழாவது 
செயங்கொண்ட சோழ மண்டல 

7 த்து பெரும்பாணப்பாடிய்‌ தூய்நாட்டு மேற்பாடியாகிய 
ராஜச்ரரயபுரத்து நகரத்தோம்‌ எங்கள்‌ ... 

8 ...ரப்‌ பேருடைய நியமங்கிழான்‌ அரிங்க நடுபபையனான 
மும்முடிச்சோழ செட்டியார்க்கு 

9... சிறுபைம்மூர்‌ முண்ட மநேரியும்‌ ஏரி கீழ்‌ விளை நிலமும்‌ 
கொல்லையும்‌ கீழ்பாற்கெல்லை கறக்கு நறுக்கும்‌ 

10 இரட்டைப்‌ படா பாறைக்கும்‌ கல்லம்பாறை எதிர்வாய்‌ 
நீர்கோப்புக்கும்‌ குழிக்கும்‌ வெம்மோர்‌ குழி 

11 க்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை இரவிகுல மாணிக்க வாய்க்காலுக்கு 
வடக்கும்‌ மேல்பாற்கு எல்லை இரவிகுல மாணி 





இக்கல்வெட்டு ஆய்வின்போது உதவி புரிந்த கொண்டக்குப்பத்தை சேர்ந்த மாணவி செல்வி 
கவிதா அவர்களுக்கு நன்றி. 


ஆவணம்‌ 13, 2002 ஞ்‌ 


யன்‌ 


13 


14 


132. 


16 


16 


க்க வாய்க்காலுக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை இரவிகுல மாணிக்க 
வாய்க்காலுக்கே யிழி தேவரிச்சைக்‌ காலுக்கும்‌ 
கருங்கற்குவாலுக்குச்‌ சோப்பி முண்டங்கல்லுக்கும்‌ இதன்‌ கீழை 
உச்சியாருங்கற்குறுக்கிக்கும்‌ இம்முண்டமநே 

ரி எதிர்வாய்‌ நீர்‌ கோப்புக்கு தெற்கும்‌ இ ந்நாற்பார்க்கெல்லை 
உள்ளுமறுக்கப்பட்ட நிலம்‌ எம்மிலிசைந்து 

விலைப்பொருள்‌ முற்றும்‌ ஆவணக்களத்தேய்‌ கையறக்‌ 

கொண்டு இவற்க்கும்‌ இவர்‌ சுற்றத்தாற்கும்‌ காணியாக 

விற்றுக்‌ குடுத்தோம்‌. 

இவ்வெல்லையறுத்து செய்து குடுத்து . . . 


ஆவணம்‌ 13, 2002 





9. திருக்கோகர்ணம்‌ கல்வெட்டுகள்‌ 
இரா. பாஸ்கரன்‌, புதுக்கோட்டை. 


9:1 க 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, புதுக்கோட்டை திருக்கோகர்ணம்‌ 
குடைவறையின்‌ மேல்பகுதியில்‌ சுப்பிரமணியர்‌ கோயிலின்‌ 
இடப்புறப்‌ பாறையில்‌ உள்ளது. * 

காலம்‌: முதலாம்‌ இராசேந்திரன்‌, யா: 24 (இ. பி.1036). 

செய்தி: திருவப்பூர்‌ வேளான்‌ வெண்காடன்‌, பங்குனித்‌ திருநாளில்‌ அழுது 
செய்ய ஏற்பாடு செய்தமை. 16 வரி முதல்‌ கட்டிடப்பகுதிக்குள்ளது. 


ஸ்ரீகங்கையும்‌, கிடாரமுங்‌ கொண்ட 
கோப்பரகெசரி பற்மரான ஸ்ரீராஜேந்திர 

சோழ தேவற்கு யாண்டு 24 வது தென்‌ 
கவிர்னாட்டு ஸ்ரீகோகர்ணம்‌ உடைய மகா 
தேவற்கு உபாஸகபாரம்‌ இன்னாட்டுத்‌ 
திருவேட்பூருடையான்‌ வேளான்‌ வெண்‌ 
காடன்‌ இக்‌ கோயிலுபாஸகருக்குத்‌ தந்‌ 

த காசு 9 ஒன்பதுக்கும்‌ அடிப்பலிசை 

முதல்‌ ஊட்டால்‌ னெல்லு ணாநாழி 

0 தூணிப்பதக்கு இந்னெல்லு கொண்டு 

11 பெங்கூனித்‌ திருநாள்‌ ஏழுக்கும்‌ நான்‌ இத்தேவ 
12 றுக்கு நெல்லு ஏழு கலன்‌ அறுநாழியால்‌ 

13 திருவிழா எழுந்தருளும்‌ தேவற்க்கும்‌ பிராட்டி[யா] 
14 ர்க்கும்‌ பிடியமுது செய்து இரவூழியர்‌ 

15 க்குலுண்‌ . 


௨ மு மூ. ௫.ய உயி 0 


9:2 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, புதுக்கோட்டை ஸ்ரீ பிரஹதாம்பாள்‌ 
கோயிலின்‌ வலப்புற மேடையில்‌ உள்ள கல்வெட்டு. 

காலம்‌: வீரபாண்டியன்‌, யா : 3 (இ. பி. 1256). 

செய்தி: அகம்படி முதலிகளில்‌ ஒருவன்‌ தன்‌ தலைவன்‌ உடல்‌ நலம்‌ பெற 
திருமலை செய்தமை. 


ர 
இக்கல்வெட்டுகள்‌ படிக்க உதவியோர்‌ திருவாளர்‌ பி. மாரியப்பன்‌, பு.சி.தமிழரசன்‌, 
கரு. இராசேந்திரன்‌ ஆகியோர்‌. 


ஆவணம்‌ 13, 2002 ட 


4ரமஐளரொாக௯கு வோல்‌ 24 


9:8 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ வீரபா 
ண்டிய தேவற்கு யாண்டு மூன்றாவது 

தென்‌ கவிர்‌ நாடுடையார்‌ திருப்பூமீஸ்வர 

முடைய நாயனாற்கு சேமப்‌ பிள்ளையார்‌ திருமேனி 
க்கு நன்றாக திருமலை செய்தான்‌ நாயனார்‌ அகம்‌ 
படி முதலிகளில்‌ உதையன்‌ புவன சிங்க தே 


வன 


இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, புதுக்கோட்டை திருக்கோகர்ணம்‌ 


குடைவறை முன்‌ மண்டபத்தில்‌ கங்காதரர்‌ அருகேயுள்ள கல்வெட்டு. 


காலம்‌: பிரதாப தேவராயர்‌, சகம்‌ 1409, மன்மத, ஐப்பசி மாதம்‌ (க. பி. 1487). 


செய்தி: வழுத்தூர்‌ அரசு விழித்துறங்கும்‌ பெருமாள்‌ 


வவ ANE 


11 
12 
13 
14 
15 
16 
மர 
18 
19 
20 


18 


பல்லவராயர்‌, 
கவிர்நாட்டு பெருநற்கிள்ளிச்‌ சோழப்‌ பேரேரியின்‌ நீர்‌ பாய்ந்து 
விளையும்‌ அத்திக்குடி வயல்‌, தாட்டார்மங்கல வயல்களை 
இக்கோயில்‌ இறைவனின்‌ பூசை, திருப்பணிக்குக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மன்‌ ம 

ஹா மண்டலீஸ்வரந்‌ மூவ 

ராயர்‌ கண்டந்‌ அரியராய விபாடன்‌ பாஷைக்குத்‌ தப்புவராயர்‌ ௧ 

ண்டந்‌ மூவராயர்‌ கண்டந்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு கொ 
டாதாந்‌ பூறுவ தெட்சிண பட்சம சமுத்திராதிபதி ஸ்ரீமல்லிகாச்செனராய 
குமாரர்‌ பிறதாப தேவராய மஹாராயற்குச்‌ செல்லா நின்ற சகாத்தம்‌ 1409 
இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற மன்மத வரூஷத்துலானாயற்றுப்‌ பூறுவ பக்கிஷத்‌ 

து சோம வாரத்துத்‌ திருவாதிரை நக்கிஷத்திறத்து நாள்‌ செயசிங்க குலகால வள 
நாட்டுத்‌ தென்‌ கவி நாட்டு உடையார்‌ திருக்கோகர்ணம்‌ உடையாற்கு 
இன்னாட்டுத்‌ தெ 

ன்‌ பனைங்காட்டு நாட்டு வழுத்தூர்‌ அரசு விழித்துறங்கும்‌ பெருமாள்‌ 
பல்லவராய 

ரேன்‌ நம்முடைய தன்‌[ம]ம்‌ ஆக பூசை திருப்பணிக்கு குடுத்த கவிநாட்டுப்‌ பெ 
௬ நற்கிள்ளிச்‌ சோழப்‌ பேரேரியில்‌ பெரிய குழுமியால்‌ நீர்பாயும்‌ அத்திக்குடி.. . . . 
த்தூரும்‌ வயலும்‌, நாட்டர்மங்கலத்து வயல்‌ வடவூர்‌ செய்யும்‌ இதன்‌ தெ 
ற்கு மிழிச்சான்‌ வயக்கலும்‌ உள்படக்‌ குடுத்தமைக்குப்‌ பெருநா 
ன்கெல்லை ஆவது கீழ்ப்பாற்கெல்லை வடவூர்‌ செய்யில்‌ கீழ்வ 

[ரம்பில்‌] எழுந்தருளப்‌ பண்ணி திருச்சூல தேவற்கும்‌ பலாற்றுக்‌ 

கும்‌ னாட்டர்மங்கலத்து ஊருக்கும்‌ வாய்க்காலுக்கும்‌ மே 

ற்கு தென்பாற்கெல்லை விலாக்குடி வாய்க்காலுக்கு வட 

க்கும்‌ மேல்பாற்கெல்லை விலாக்குடி வாய்க்கா 

லும்‌ நாட்டர்மங்கலத்து வாய்க்காலும்‌ ௨. . 


ஆவணம்‌ 73, 2002 


21 கவத்தலைக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை 
22 ... த்து வாய்க்கு தெற்கும்‌ ஆகவரைநா... 


9:4 

இடம்‌ : புதுக்கோட்டை ஸ்ரீசாந்தனாத சுவாமி கோயில்‌. 

காலம்‌ : சுமார்‌ 13ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: இக்கோயில்‌ இருநாவுக்கரசர்‌ திருநாளினை நாற்பத்தெண்ணாயிரப்‌ 
பெருந்தெரு என்ற வணிக மையம்‌ கொண்ட ஊர்‌ முறைப்படி 
விழாவாகக்‌ கொண்டாடியது. கோயில்‌ திருவிழா நாட்கள்‌ அரசு 
மக்கள்‌, இளநாட்டார்‌, ஊரார்‌ இடையே பகர்ந்து நடத்தப்பட்டமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ உடையார்‌ குலோத்துங்க 
சோளீச்சுரமுடைய நாயனார்‌ திருநாள்‌ 
முறை திருக்கோடி சுற்று கோயில்‌ பெருமாள்‌ 
2 ... திருநாட்டுப்‌ பூசைய முறை 
திருநாவுக்கரைசன்‌ திருநாள்‌ னாற்பத்தெண்ணாஇரப்‌ 
பெருந்தெரு ஊர்‌ முறை . . . ங்குடி ஊர்‌ முறை 
3 இரண்டாம்‌ திருநாள்‌ இளம்பிறைகுடி 
ஊரா முறை மூன்றாம்‌ திருநாளும்‌ நாலாந்‌ 
திருநாளும்‌ புது . . . அரைய மக்கள்‌ 
முறை ஐந்தாம்‌ திருநாள்‌ 
4 சிங்க மங்கலத்து ஊர்‌ அரைய மக்கள்‌ முறை 
ஆறாம்‌ திருநாள்‌ சிங்கமங்கலத்து 
இளநாட்டாரும்‌ புதுக்கோட்டை இளநாட்டாரும்‌ முறை 


ஆவணம்‌ 13, 2002 12 






10. புதுக்கோட்டை மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ 


௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


10:1 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, நெருஞ்சிக்குடி 
ஊரின்‌ வடபுற வீதிக்கு அருகில்‌ நடப்பட்டுள்ள தூண்‌ கல்வெட்டு. 

காலம்‌: இ.பி. 10ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: சேந்தன்‌ பராந்தகனார்‌ நீராழிக்கால்‌ நாட்டியமை. நீராழிக்கால்‌ 
நினைவுத்தூணாகக்‌ கருதலாம்‌. தூணின்‌ அடிப்பகுதி சதுர வடிவிலும்‌ 
நடுப்பகுதி எண்பட்டை வடிவிலும்‌ தலைப்பகுதி உருளை 
வடிவிலும்‌ உள்ளது. தலைப்பகுதியில்‌ மூன்று கோடுகள்‌ வட்டமாக 


வெட்டப்பட்டுள்ளன. 
1 ஸ்ரீ 7 தா 
2 சேந்‌ 8 டில்கு 
3 தம்‌ 9 [ரம்‌ தலை நீர 
4 பிரா 10 ஈழி நிலைநாட்டி 
5 ந்த 11 ன கற்கால்‌ 
6 [கினார்‌ ்‌ 
10:2 


இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, விராலிமலைக்கு 
அருகிலுள்ள சாரணக்குடி நத்தக்காட்டில்‌ நடப்பட்டுள்ள தூண்‌. 
காலம்‌: இ.பி. 10ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: குரு காடிகிழொன்‌ ஆக்களாண்ட பெரிய நம்பி தலை நீராழிக்கால்‌ 
நாட்டியமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஏரி 
யூர்‌ நாட்டு த 
ஞ்சாவூர்‌ கூற்ற 
த்து குருகாடி கி 
ழான்‌ ஆக்கள 
ஈண்டப்‌ பெரி 

ய நம்பிக்கு த 
லை நீராழிய்‌ 
நாட்டிய கால்‌ 


OAM PANT 


ro 
ம்‌ 


ஆவணம்‌ 13, 2002 


10:3 
இடம்‌: 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, பெருமானாட்டுக்கு 


அருகிலுள்ள மயிலாப்பட்டி மலைமேலிருக்கும்‌ சமணச்‌ சிற்பமுள்ள 


கோயிலின்‌ தென்புற அதிட்டானம்‌. 


காலம்‌: குலோத்துங்கன்‌, யா: 16 (கி.பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு). 


செய்தி; 


WANE 


10:4 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


பாடல்‌ கல்வெட்டு. இருமலை தீர்த்தர்க்கு மதுரவாய்மொழி ராசன்‌ 
மாளிகை அமைத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ நிலாத்‌ தங்கு வெண்குடைக்‌ குலோத்துங்க 

சோழற்குப்‌ பதினாறவாவெதிற்‌ பெருவாயி னாட்டு திருமயிலாப்பூர்‌ 
த்‌ திருமலைத்‌ தீர்த்தற்கு சந்திராதித்தவற்‌ செல்கென த 

வத்தராய்‌ முழுதுமளித்தோனிலை செய்‌ மாளிகை மலைய 

ரையாதி மதுரவாய்மொழிச்‌ சதிராசனென்‌ 

னும்‌ புலவயரையாக ஊரவ்வரும்‌ ப[ண] தா[ந்]தே 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, மேலப்பனையூர்‌ 
அகிலாண்டேஸ்வரி கோவிலில்‌ சாமான்‌ அறையின்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
சுந்தரபாண்டியன்‌, கி. பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 

பெருவாயில்‌ நாட்டு நாயனார்‌ கோயில்‌ கைக்கோளரில்‌ அடைக்க 
லங்காத்த மறமாணிக்கமாராயற்கு குடிநீங்காத்தேவதானமாக 
பனையூர்‌, குலமங்கலம்‌ ஊரவரும்‌, கோயில்‌ ,தானத்தாரும்‌ நிலங்‌ 
கொடுத்து நிலங்களுக்கான வரிகள்‌ முறை செய்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ . . . ச்சடை பன்மரான திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு 

[பொ] ன்னமராபதி நாட்டு வடபற்று பனையூர்‌ குளமங்கலத்து நாயனார்‌ 
அறிவீ ஸ்வரமுடை [யநாயனார்‌] 

கோயில்‌ ஆதிதண்டேசுர தேவர்கன்மி கோயில்‌ கணக்கு ஸ்ரீகாரியம்‌ 
செய்வார்களோ[மும்‌] 

[ஊராயி]சைந்த ஊரவரோமும்‌ பெருவாயில்‌ நாட்டு நாயனார்‌ கோயில்‌ 
கைக்கோளரில்‌ அடைக்‌ 

[கலங்காத்தா] நாந மறமாணிக்க மாராயற்கு குடிநீங்காத்‌ தேவதானமாகப்‌ 
பிரமாணம்‌ பண்ணிக்கு 

[டுத்த பரிசாவ] து இவ்வூர்‌ செங்களக்‌ குடிவயலில்‌ நிஷ த,ிராஜப்‌ 
பேரையனும்‌ பிள்ளைக மாணிக்கப்‌ 

பேரையர்‌ பட்டார்‌ பக்கலிலும்‌ இந்த மறமாணிக்க மாராயர்‌ 
கொண்டுடைய நிலம்‌ பேய்‌ நெடுங்க 


21 


ஆவணம்‌ 13, 2002 


மர 


10 


11 


12 


13 


14 
15 


16 
17 
18 
19 
20 


el 


22 
23 


24 


23 


26 


10:5 


இடம்‌: 


காலம்‌: 


22 


ன்‌ வயக்கல்‌ பெருநான்கெல்லை கீழ்‌ பாற்கெல்லை அத்தன்‌ பிள்ளாந்‌ 
செய்க்கு மேற்கும்‌ 

. லை கிழக்கோடி வாய்க்காலுக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ கெல்லை சுந்தர 
பாண்டிய பேரயன்‌. 

. ம்‌ வடபாற்கெல்லை கிழக்கோடிய வாய்க்காலுக்கு தெற்கும்‌ இந்தப்‌ 
பெரு நான்‌ கெல்லை. . . 
மறமாணிக்க மாராயன்‌ வயக்கலும்‌ கிணறும்‌ யிந்த யிரண்டு ஊரவரும்‌ 
இந்த மறமாணிக்க மாறாயற்கு இறை 
கழித்து குடுக்கையில்‌ இவர்‌ நாநிந்த நாயனற்கு குடி தங்கள தேவதானமாக 
குடுத்து வரிசைப்ப , 

. பனேன்‌ கையில்‌ இந்த இரண்டூரவருமாக இந்த வயக்கலுக்கு 
திருச்சூலத்தாபநமும்‌ பண்ணி 
வரிசை அளக்கும்படி யாவது வெள்ளை குடி யளவின்படி நாட்டு மரக்‌ [கால] 
£ல்‌ எழுகலனே முக்குறுணி அறுநாழியும்‌ குறுவைப்‌ போகங்களுக்கு 
மாத்தான்‌ முக்கு 
றுணி எழு நாழியுரியும்‌ எள்ளுக்கு [பணம்‌] தலை மாத்தான்‌ ஒரு பணமும்‌ - 
பசாந போகத்துக்கு 
பணம்‌ முக்கால்‌ கீழ்வார்ப்‌ பச்சைக்கு பணம்‌ ஒன்றே காலும்‌ ஆக 
இப்படியாக 
பணமும்‌ இறுப்பாராகவும்‌ இதுக்கு பயிர்‌ பாத்துப்‌ பயிர்‌ தட்டுக்‌ கழித்து . . . 
பஞ்சிப்‌ பீலிகை வாசலிலே சிபண்டாதாற்கு ஏற அளப்பாராகவும்‌ இப்படி ” 
யால்‌ தரவு சாதநம்‌ பெறக்கடவாராகவும்‌ திணைவரகு இறுங்கு : உள்ள 
பயிர்க்கு ... 
நெல்‌ இந்த காணிக்குறுணி எழுநாழி உரியும்‌ அளக்க கடவாராகவும்‌ 
இப்படி 
இது இந்நிலத்தால்‌ வந்த . . . மிதம்‌ பாலகுளத்தால்‌ வந்த நீரும்‌ மற்றும்‌ பெறு 
வாராகவும்‌ இப்படி சம்மதித்து குடிநீங்கா தேவதாநமாக பிரமாணம்‌ 
பண்ணி குடுத்தோம்‌ 
பனையூர்‌ குளமங்கலத்து ஊரவரும்‌ தாநத்தாரும்‌ இவ்விரண்டு 
அவா ணன்‌. மறமாணி 
. இப்படிக்கு தேவகன்மி வேடப்‌ பறப்பழகியான்‌ பட்டாண்டான்‌ 

எழுத்து 
,.. அடைப்பிச்சர்‌ எழுத்து கோயில்‌ கணக்கு சந்தன்‌ சூரிய தேவன்‌ 
எழுத்து 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, பெருமானாட்டுக்கு 
அருகிலுள்ள மயிலாப்பட்டி ஊரணி சமணச்‌ சிற்பத்தின்‌ எதிரில்‌ 
மலைச்சரிவில்‌ பாறையில்‌ உள்ள கல்வெட்டு. 


சுந்தரபாண்டியன்‌, யா: 13 (8.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு). 


ஆவணம்‌ 18, 2002. 


செய்தி: மல்லையகேந்தைய தண்டநாயகர்‌ மருமகனும்‌ அளியக்கேத்தைய 


மூ ம -3 உ. ௬ வெல்‌ 


10:6 
இடம்‌: 


காலம்‌: 


தண்ட நாயகர்‌ மகனுமான கவ்வைகேத்தையர்‌ ஊற்றமைத்தமை, 
திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
சுந்தரபாண்டிய தேவற்கு யா 
ண்டு 13 வது செயசிங்ககுலகா 
ல வளநாட்டுப்‌ பெருவாயி நாட்டு 
மயிலாப்பூர்‌ . . . வாரமுதமான 
. . ர செய்தார்‌ 
. .. மன்‌ மஹா பிரதானி மன்‌ 
டெலிக குமாரர்‌ வன்னிய வே 
ட்டைக்காரன்‌ மல்லைய தென்‌ 
டநாயக்கர்‌ மருமகனார்‌ அளியக்கே 
ததையர்‌ மகன்‌ . . . க கவ்வைக்‌ 
கேதையர்‌ தம்மம்‌ இவ்வூற்றில்‌ 
. .. ச சாணமாகிலும்‌ இத... 
.. பெ. க்‌ கிரைச்சா முண்டாகிலும்‌ 
தேவனாணை தேவியாணை இம்‌ 


.... செய்தாரு . . . இராச 
தெண்ட .. . 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, குளத்தூர்‌ வட்டம்‌, ஒடுக்கூர்‌ பெரிய 
கண்மாயின்‌ தெற்கு கலிங்குக்கு எதிர்புறம்‌ உள்ள சிறிய 
பாறையிலுள்ள கல்வெட்டு. 


சுந்தரபாண்டியன்‌, (கி.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு). 


செய்தி: கடமை வசூல்‌ பற்றி இடப்பட்ட அரசாணை (2). 


0-4 இ ௫ெே.க ல்ல 


10 
id 


, .. அருளிச்‌ செயல்‌ ஒடுக்கூரான 

திரிபுவன மஹாதே [விசதுர்வேதிமங்‌] கலத்து ஸ பையாற்‌ . . . 
. க்கடமையில மா... ண்டா 

முதலி பெருமாள்‌ தா நம்‌ ப ... 

க நம்‌ மோலையே பிடிபாடாக .. . 
__ தாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ .. . 

ராயன்‌ . கோமாறபன்மறான திரிபுவந 

[சக்கரவத்திகள்‌] ஸ்ரீ ஸுந்தர [பாண்டிய] தேவ. . . ரண்டாவதிலே தாநம்‌ பெற 
. அழகப்‌ பெருமாள்‌ [சா] ஸ நமும்‌ பெற்று இரண்டா 

.... [ச] ஈஸநம்‌ கல்லில்‌ வெ. . 


லே இந்த ... 


23 


ஆவணம்‌ 13, 2002 


10:7 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, மதிய நல்லூர்‌ 
வடபுறமுள்ள பெரிய கண்மாய்க்‌ கரையில்‌ கிடக்கும்‌ பலகை 
கல்லிலுள்ள கல்வெட்டு. 

காலம்‌: இ.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: குளக்கரை உடைந்ததை அடைத்து பெருமாள்‌ திருவுடையானான 
கடாரத்தரையன்‌ பாதுகாத்தமை. 

1 ஸர்வ 

2 இக்குளமும்‌ இ 

3 வ்வுடைப்பு 

4 ம்பெருமாள்‌ 

5 திருவுடையா 

6 ஸனான...ன்வீர 

7 க்கடாரத்‌ தரைய 

8 ன்‌ ஆசிரியம்‌ ந 

9 


ன்றாகைய 


10:8 


இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, கண்ணனூர்‌ பெரிய 
வயலில்‌ துரைச்சாமி சேர்வை தோப்பு கிணற்றுக்கு அருகில்‌ தரையில்‌ . 
கிடக்கும்‌ பலகைக்‌ கல்வெட்டு. 


காலம்‌: கி.பி. 15ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: ஒரு வயலின்‌ பெயரைக்‌ குறிப்பிடுகிறது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ 4 சிங்கதேவன்‌ வ 
2 இச்‌ செய்‌ செவ்வ 5 யக்கல்‌ 
3 லூரூ[ர] நான உத்தம 


10:9 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, இராங்கியம்‌ 
ஐயானார்‌ கோவில்‌ சேங்கை ஊரணியின்‌ மேற்கு கரையில்‌ 
நடப்பட்டுள்ள தூண்‌. 

காலம்‌: கி.பி. 15ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: தானத்தார்‌ இல்லாது தூர்ந்ததன்‌ காரணமாக இராசிங்க மங்கலத்து 
ஊரவர்‌ அவ்வூர்‌ கண்மாளருக்கு ஊரணியைத்‌ தானமாக தநீதமை. 


24 ஆவணம்‌ 18, 2002 


ஸ்வஸ்தி ஸ்ரீ யாண்‌ 
டு 764வதுசி 

த்திரை இராசிங்‌ 
கீமங்கலத்து ஊ 
ரவரோம்‌ இவ்வூர 
ணி கண்ட தன்மத்த 

£ [ர்‌] இல்லாமல்த்‌ தூ 
கையில்‌ இவ்வூர்க்‌ க 
ண்மாளர்க்கு தன்ம 
மாக குடுத்தோம்‌ ஊ 
ரவரோம்‌ கண்மாள 
ர்க்கு யிப்படி தன்ம ம 
£ஈகத்‌ தந்தபடியாலே யி 
து முழு வல்லவர்‌ ஊரணி 
கும்‌ ஆசிரியம்‌ 


கூ 


ம்‌ மு -4 மூ ரொ (AN 2 


பம்‌ 3 ம ஆம்‌ பம்‌ பம்‌ 
௫ க பெ ௦ 


10:10 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, கடலூர்‌ ரொமத்தைச்‌ 
சேர்ந்த நல்லூர்‌ வயலில்‌ உள்ள பழைய சிவன்‌ கோவில்‌ வடபுறச்‌ 
சுவரிலுள்ள கல்வெட்டு. 

காலம்‌: இ.பி. 17ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: வனநாதர்‌ ஊரணியை உலகமுத்திரையர்‌ பெரிய பெருமாள்‌ புத்திரன்‌ 
புர உலகன்‌ வெட்டியமை, 


1 பிலவங்க [சித்திரை 26 உவ 6 வருட தன்மம்‌ இந்‌ 
2 ஸநாதர்‌ ஊரணி உலக 7 தஊறணிக்கு இடைதி 
3 முத்திரையர்பெரியபெருமா 8 டைபண்ணினார்கள்‌ காறாம்‌ ப 
4 ள்‌ புத்திரன்‌ புரஉலகன்‌ 9 சுவைக்‌ கொன்ற பாவம்‌ 
5  வெட்டிவிச்ச ஊரணி ம 
10:11 


இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, வேளூர்‌ பெரிய 
கண்மாய்க்‌ கலிங்கில்‌ கட்டப்பட்டுள்ள பலகைக்‌ கல்‌. 

காலம்‌: கி.பி. 1706. 

செய்தி: சின்ன காமாட்சி நாயக்கர்‌ ஆட்சியில்‌ திருஞானசம்பந்தம்‌ பிள்ளை 
குத்தகையில்‌, திருவானைக்கா மத்திராயப்‌ பிள்ளை மணியத்தில்‌ 
கலிங்கு கட்டியமை. 


ஆவணம்‌ 18, 2002 25 


10:12 
இடம்‌: 


ழீ ~OQAAN I= 


பட்ட ட 2 டம பட பம்‌ 
உயர பெட்ல 


சொஸ்த்துரிஸுத்து 
சாலிவாகனச்‌ சகார்த்‌ 

தம்‌ 1628 இதன்‌ 

மேல்‌ செல்லா நின்ற விய 
ஆனி மாதம்‌ 20 ௨ முத்துக்கா 
மாட்சி நாயக்கரைய்யன்‌ 
அவர்கள்‌ குமாரன்‌ சின்னக 
ாமாட்சி நாயக்கரைய்யன்‌ 
அவர[ர்‌]கள்‌ பட்டத்திற்கு திருவா 
ன சம்பந்தம்‌ பிள்ளை ௮ 
[வர்கள்‌] குத்தகையில்‌ தி 
ருவானைக்‌ காவல்‌ மத்தி 
ராயபிள்ளை மணிய 

த்தில்‌ கலிங்கு கட்டி மு 

டித்தது காமாட்சியம்‌ 
மன்துணை ௨ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, பொன்னமராபதி 
ராஜேந்திர சோழீஸ்வரர்‌ கோவில்‌ முன்பாக உள்ள 12 கால்‌ 
மண்ட பத்தின்‌ தூண்‌ ஒன்றிலுள்ள கல்வெட்டு. 


காலம்‌: இ.பி, 1890. 


செய்தி: 


26 


ட மூ ஐ. ௬௯ செரி 


0 


12 
15 
14 


பன்னிரண்டு கால்‌ வெளிமண்டபத்தை பொன்னமராபதி இராமசாமி 
அம்பலகாரர்‌ செய்ததையும்‌, தளவரிசையை அவ்வூர்‌ நகரத்தார்‌ 
செய்ததையும்‌ தெரிவிக்கிறது. 
சாலி வாக 

ன சகாப்த்‌ 

தம்‌ 18 

12 க்குமே 

ல்‌ செல்லா 

நின்றன வி 

றோதி [கிருது] வருடம்‌ 

ஆவணி 

12 மறமன்‌ 

னறாகிய சே 

து காவலர்‌ மீ 

னாட்சித்‌ தேவ 

ன்‌ கோத்திரமா 

கிய அ. பளனி 


ஆவணம்‌ 73, 2002 


ஆவணம்‌ 13, 2002 


யப்பனம்ப 
லகாரன்‌ மகன்‌ 
ராமசாமி அம்‌ 
பலகாரன்‌ 
பானனமறா 
பதி சோழேஷ்ப 
ரமுடையார்‌ மு 
ன்னாக 12கா 
ல்‌ தார்சு மண்‌ 
டபம்‌ உபயம்‌ 
சோழேச்வர 
முடையார்‌ 
துணை 

யிது கீழ்‌ 
தளவரி 

சை இவ்வூ 

௫ நகர 

த்தார்‌ 


27 





11. வாகூர்‌ பற்றிய கல்வெட்டுகள்‌ 


வில்லியனூர்‌ ந. வேங்கடேசன்‌, புதுச்சேரி, 


பாண்டிச்சேரிப்‌ பகுதியில்‌ உள்ள வாகூரில்‌ டைத்த பல்லவர்‌ 
செப்பேடு முக்கியமான ஒன்று. இவ்வூரில்‌ உள்ள கோயிலும்‌ 
கல்வெட்டுகளும்‌ பல்லவர்காலத்தவை. இவ்வூரைப்பற்றி வெளியூர்‌ 
களிலும்‌ பல கல்வெட்டுகள்‌ கிடைக்கின்றன. அவை வருமாறு: 


11:1 


இடம்‌: வடார்க்காடு மாவட்டம்‌, திருவண்ணாமலை வட்டம்‌, திருவண்ணா 
மலையில்‌ உள்ள அருணாசலேஸ்வரர்‌ கோயிலில்‌ தெற்கு மற்றும்‌ 
இழக்குச்‌ சுவர்‌. 

காலம்‌: இரண்டாம்‌ இராசாதிராசன்‌, யா: 4 (இ..பி.1170). 
குறிப்பு: ௧ 1945-46, எண்‌.69, இல்‌ பதிவாகியுள்ளது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவநசக்ரவத்திகள்‌ இராசாதிராஜ தேவர்க்கு யாண்டு 4ஆவது 
உடையார்‌ திருவண்ணாமலை உடையார்க்கு வேசாலிப்பாடி நாட்டு 
வாகூரிலிறாக்கும்‌ [தார்மோதிரன்‌ மகன்‌ எச்சிலான்‌ அமுதவல்லவக்‌ 
கோனே 
ன்‌ வைத்த திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு விட்ட பசு 32 பொலி எருது 1 
இப்பசு முப்பத்திரண்டும்‌ பொலி எருது ஒன்றும்‌ இவை திருவண்ணா 
மலையில்‌ மன்றாடி மலையன்‌ ன்‌ விருந்தன்‌ கைக்‌ கொண்டு 
சந்திராதித்தவற்‌ செலுத்தக்‌ கடவேனானேன்‌ இது பந்மாஹேச்வர னா ரக்ஷை 


11:2 

இடம்‌: கடலூர்‌ மாவட்டம்‌, கடலூர்‌ வட்டம்‌, திருவந்திபுரம்‌, தேவநாயகப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ மகா மண்டபத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 

காலம்‌: குலோத்துங்க சோழன்‌, யா: 46 (இ. பி 1116). 
குறிப்பு : ௧ஆ 1943-44 எண்‌.91 இல்‌ பதிவாகியுள்ளது. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ சக்கரவத்திகள்‌ சிகு 
2 லோத்துங்க சோழ தேவற்க்கு யாண்டு 46 ஆவது வாகூரான அழகிய சோழ 
3 ச்சதுப்பெதி மங்கலத்து வங்கிப்புரத்து மாதவ கிரமவித்தன்‌ 


28 ஆவணம்‌ 13, 2002 


11:3 


இடம்‌: கடலூர்‌ மாவட்டம்‌, கடலூர்‌ வட்டம்‌, திருவந்திபுரம்‌, தேவநாயகப்‌ 


பெருமாள்‌ கோயில்‌ மகா மண்டபத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


காலம்‌: முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா: 49 ( இ. பி. 1119). 


ல 


11:4 
இடம்‌: 


குறிப்பு: ௪ 1943-44 எண்‌. 90 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்க்கு யாண்டு 49 ஆ 
வது கங்கைகொண்ட சோழ வளநாட்டு வாகூர்‌ நாட்டு வாகூராந அழகி 

ய சோழச்‌ சதுப்பெதி மங்கலத்து கோமபுறத்து அழகிய மணவாளக்‌ 
கிரமவித்தன்‌ பிராம்ம 
ணி திருவாண்டாள்‌ விருதராய புயங்கர வளநாட்டு மேற்கா நாட்டு 
திருவயிந்திரபுரத்தாழ்‌ 
வார்க்கு வைத்த ஸந்தி திருவிளக்‌ கொன்றுக்குவிட்ட ஆடு பன்னிரண்டு 
இவ்வாடு பன்நிரண்‌ 
டும்‌ கைக்‌ கொண்டு சா[வா] முவாப்‌ பேராடாகக்கொண்டு ஆழ்வார்‌ த[ஈ]ரா 


்‌ நாழியாலெய்‌ திங்கள்‌ நாழி நெய்யா[(ல்‌] 


சந்தராதித்தவற்‌ திருவிளக்கு நெயட்டக்‌ கடவமன்றாடி பிச்சன்‌ சீராமனான சோ 
ழக்‌ கொன்‌ இது சிவைஷ்ணவ ரக்ஷை 


கடலூர்‌ மாவட்டம்‌, கடலூர்‌ வட்ட்ம்‌, திருவந்திபுரம்‌, தேவநாயகப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ மகா மண்டபத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


காலம்‌: விக்கிரம சோழன்‌, யா: 3 (இ.பி 1721). 


ரல 


11:5 


குறிப்பு : ௧ஆ 1943-44 எண்‌.92 . 


ஸ்வஸ்தி ஸ்ரீ விக்ரம சோழ தேவற்க்கு யாண்டு 3 ஆவது வாகூராற்‌ 
அழகியசோழச்‌ சரா 

ப்பேதி மங்கலத்து பரயாகை நம்பிச்‌ சோமாசி திருவயிந்திபுரத்‌ தாழ்வாற்கு 
வைத்த சந்தி திருவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பசு 4 இவை கைகொண்டு 
சந்திராதி (திராதி) 

த்தவற்‌ ... 


ச்‌ 


இடம்‌: செங்கற்பட்டு மாவட்டம்‌, காஞ்சிபுரம்‌ வட்டம்‌, காஞ்சிபுரம்‌, 


கச்சாபேசுவரர்க்‌ கோயில்‌. 


காலம்‌: இரண்டாம்‌ இராசாதிராசன்‌, யா: 9 (கி.பி.1173). 


குறிப்பு : ௧ஆ 1921, எண்‌. 67 


29 


ஆவணம்‌ 13, 2002 


7 


8 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவநச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீராஜாதிராஜ தேவற்கு யாண்டு 9 
ஆவது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து எயிற்‌ கோட்டத்து ந 

கரங்‌ காஞ்சிபுரத்து ஆளுடையார்‌ திருக்கச்சாலையுடையாற்கு சம்புவராஜர்‌ 
கந்மிகளில்‌ நடுவில்‌ நாட்டு ராஜராஜ வளநாட்டு வடகரை 

வேசாலிப்பாடித்‌ தனியூர்‌ வாகூராந அழகிய சோழச்‌ சதுர்வேதி மங்கலத்து 
மந்றாடி குத்துவாந்பாகாசி கோமணியாந அம்மை 

அப்பக்கோந்‌ வைத்த திருநுந்தா விளக்கு 1 ஒன்றுக்கும்‌ விட்ட ஆடு 90 


- இவாடு தொண்ணூறும்‌ கைக்கொண்டு இக்கோயிலில்கா 


(வி)ணியுடைய சிவப்ராமணரில்‌ காஞ்சிக்குறி பெரியாழ்வார்‌ ஈஸ்வரபட்டனு 
ள்ளிட்டாரும்‌ ஏகாம்பர பட்டந்‌ ஸாலெ 

ந்து கெளஸிக பட்டனுள்ளிட்டாரும்‌ ஸ்காமன்பட்டந்‌ மகந்‌ தழுவக்‌ 
குழைஞ்சாந்‌ பட்டநுள்‌ ளிட்டாரும்‌ எரிக்கும்‌ விளக்கு கா 

லும்‌ இக்குடி தக்ஷிணாமுத்தி பட்டந்‌ எரிக்கும்‌ - விளக்கு மாகாணியு 
தக்ஷிணாமுத்தி பட்ட நுள்ளிட்டாரும்‌ எரிக்கும்‌ விளக்கு காலு 

ம்‌ இக்குடி தழுவக்‌ குழஞ்சி உள்ளிட்டார்‌ எரிக்கும்‌ விளக்கு அரைக்காணி 
மாகாணியும்‌ கெளசிகந்‌ அரசம்‌ பிள்ளையாந ஏகாம்ப 


9 ரதேவ பட்டந்‌ எரிக்கும்‌ விளக்கு காலும்‌ ஆக விளக்கு ஒந்றும்‌ கைக்கொண்டு 


சந்திரா தித்தவரை எரிக்க கடவோமாக ஸம்வதித்‌ 


10" தோம்‌ இது பந்மாயேச், வர ரக்ஷை 


30 


ஆவணம்‌ 13, 2002 


12:2 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, வானூர்‌ வட்டம்‌, இலவம்பட்டு கிராமம்‌, 
பிள்ளையார்கோயில்‌ எதிரில்‌ உள்ள கற்பலகை. 


காலம்‌: சதாசிவதேவ மஹாராயர்‌, இ. பி.1571. 


செய்தி: அண்ணாமலை தேவி நமசிவாய தேவரடியார்‌ சீடர்‌ குருநமசிவாய 
உடையார்க்கு, சதாசிவமகாராயர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ வேலூர்‌ 
இப்பநாயக்கர்‌ குமாரர்‌ திருமலைநாயக்கர்‌ இலவம்பட்டு கிராமத்தை 
நமசிவாயநல்லூர்‌ என்ற பெயரிட்டு அம்பலத்தாடும்‌ அய்யர்‌ மகா 
நைவேத்தியத்துக்கு கொடை அளித்தமை குறிப்பிடப்படுகிறது. 


முன்பக்கம்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீமந்‌ மகாமன்‌ 
டலேசுர மேதிலி மீசுர கண்ட கட்டா 
ரி சாலுவ அரியராய விபாட பா 
ஷைக்குத்‌ தப்புவராய . . . 
. . பூறுவ தெக்ஷிண ப 
ச்சிம உத்தர . . .கெசவே 
ட்டை கண்டருளிய ... 
சதாசிவதேவ மஹாராய பிறுதிவிராச்சி 
யம்‌ பண்ணியருளாநின்ற சகாற்த மா 
0 யிரத்து நானூற்று தொன்னூற்றியி 
1 ரண்டு மேல்‌ செல்லாநின்ற பிற 
12 மொதூத .. . பங்குனி 3 உ பூறு 
13 வபக்ஷமும்‌ பஞ்சமி திதியில்‌ . . . 
14 வாரத்து சுவாமியார்‌ அம்பலத்தா 
15 டும்‌ அய்யர்‌ பூறுவ கட்டளைப்பணி 
16 விடை திருப்பெயர்‌ அண்ணாமலை ே 
17 தவி நமசிவாய தவரடியார்‌ சிட்டி 
18 கர்‌ குரு நமசிவாய உடையற்கு ஸ்ரீ 
19 மது வேலூர்‌ நிலம்‌ பொம்மு நா 
20 யக்கர்‌ அய்யன்‌ அவர்கள்‌ காரிய 
21 த்துக்கு கத்தரான வேலூர்‌ திப்ப 
22. நாயக்கர்‌ குமாரர்‌ திருமலை நா 
23 யக்கரேன்‌ சிவதன்ம சாசநப்‌ 
24 பட்டையம்‌ குடுத்தபடி சுவாமிய 
25 ஏர்‌ அம்பலத்தாடும்‌ அய்யர்‌ மகா 
26 நவ்வியத்துக்கு நம்மிட சீர்‌ 
27 மையான வெளியனூர்‌ சீர்மை 
28 யில்‌ நகரைக்காட்டுப்‌ பற்றில்‌ யி 


டட ழமூ.ஸூ3ஐ.ஸுூஐ மொல து 


32 ஆவணம்‌ 18, 2002 


29 லவன்பட்டுக்கு பிறுதி னாமமான 


பின்பக்கம்‌ 


30 நமசிவாய நல்லூர்‌ . . . பூறுவ 


ட்‌. 


ol தன்ம சாசனம்‌ 


32 பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 


ட தத்து 

34 . .. நமசிவாய நல்லூர்‌ ஆன 
35 ... அம்பலத்தாடும்‌ அய்ய ... 
36-42... 


43 நிக்ஷேபம்‌ செலப ரஷாணம்‌ அக்‌ 
44 ஷிணியம்‌ என்னப்பட்ட அஷ்ட்ட ே 
45 பாகங்களுக்கு . . . 


46 


. ... சம்மதித்து சிவதன்‌ 


47 ம சாசனம்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ அ 
48 ண்ணாமலை தேவி நமசிவாய தே 
49 வரடியார்‌ சிட்டிகர்‌ குரு நமசிவாய 
50 உடையாற்கு வேலூர்‌ திப்பு நாயன்‌ 
51 கர்‌ குமாரர்‌ திருமலை நாயக்க தேவ 
52 ன்‌... யிப்படியி 

53 வர்கள்‌ சொல்ல எழுதினமைக்கு 

54 முஞ்ஞாறுடையார்‌ ஆடவல்லாரெ 
55 ழுத்து வழி அடுமை எழுத்து செல்‌ 
56 லக்குட்டி எழுத்து, வெளியனூர்‌ நர 
57 சரட்டியார்‌ பேராயூர்‌ களப்பாளர்‌ ஆ 
58 தனப்பட்டு நரசரட்டியார்‌ சிற்றாமூர்‌ க 
59 ங்கு ரட்டியார்‌ வீடூர்‌ சந்திர நயினார்‌ 


12:3 
இடம்‌: 


காலம்‌: 


செய்த: 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, வானூர்‌ வட்டம்‌, பரிக்கல்பட்டு 
சிவன்கோயில்‌ மண்டபச்சுவர்‌ 

இ.பி.1787. இணையான கலி (4889) ௧ (1659) ஆண்டுகளும்‌ 
தரப்பட்டுள்ளன; இவற்றுக்குமேல்‌ பிறபவாதி கெதாற என்று 
குறிப்பிட்டுப்‌ பின்னர்‌ 1651 என்ற எண்ணுன்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
இப்பகுதி விளங்கவில்லை. 

அல்லூர்‌ போலம ரெட்டியார்‌ குமாரன்‌ வெங்கடபதி ரெட்டியார்‌, 
பரிக்கல்பட்டில்‌ வென்கோயிலில்‌ செய்த கருங்கல்‌ மண்டப 
தர்மத்தைக்‌ குறிப்பிடுகின்றது. இக்கல்வெட்டு தெலுங்கிலும்‌ 
உள்ளது. முதலில்‌ கொடுக்கப்பட்ட தமிழ்‌ கல்வெட்டுச்‌ செய்தியின்‌ 
கூடுதலாக தெலுங்குக்‌ கல்வெட்டின்‌ இறுதிப்பகுதியில்‌, இத்தர்மம்‌ 


ஆவணம்‌ 13, 2002 33 


15. தென்சிறுவளூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 


கோ. விசயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி, 
ஆ. துரைரங்கம்‌, பாண்டிச்சேரி, 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, வானூர்‌ வட்டத்தைச்‌ சார்நீத கொந்தமூர்க்கு 
(விழுப்புரம்‌ - திண்டிவனம்‌ சாலையிலுள்ளது) மேற்கே மூன்று கிலோமீட்டர்‌ 
தொலைவிலுள்ள சிறு கிராமம்‌ தென்சிறுவளூர்‌. இவ்வூர்ப்‌ பெருங்குளத்துக்‌ 
கரையில்‌ மிக்க இடிபாடுகளுடன்‌ கூடிய சோழர்‌ கலைப்பாணியில்‌ அமைந்த 
சிறுகோயிலொன்று கள ஆய்வின்போது கண்டறியப்பட்டது. குளக்கரையில்‌ 
இக்கோயிலைச்‌ சேர்ந்த துவாரபாலகர்‌ போன்ற சிற்பங்களும்‌ பிற்காலப்‌ 
பல்லவர்‌ பாணியிலமைந்த ஜேஷ்டாதேவியின்‌ புடைப்புச்‌ சிற்பமும்‌ பிற 
கோயில்‌ பகுதிகளும்‌ சிதறிக்‌ கடக்கின்றன. இக்கோயிற்‌ சுவர்களில்‌ 
காணப்படும்‌ உத்தமசோழன்‌, முதலாம்‌ இராசராசன்‌, மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌, கோப்பெருஞ்சிங்கன்‌ ஆகியோர்‌ கல்வெட்டுகளும்‌, வேறு 
சில உதிரிக்‌ கல்வெட்டுக்களும்‌ புதிதாகக்‌ கண்டறியப்பட்டன. இவை 
முதன்முறையாக இங்கு வெளியிடப்படுகின்றன. கல்வெட்டுக்களில்‌ ஊர்ப்‌ 
பெயர்‌ செலூர்‌ எனவும்‌ செளுதூர்‌ எனவும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயில்‌ 
இறைவனின்‌ பெயர்‌ இயமதங்கீஸ்வரத்தாழ்வாரெனவும்‌ செளுதூருடையார்‌ 
எனவும்‌ ஜயமதங்கஸ்வரர்‌ எனவும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


15:1 

இடம்‌: சிவன்கோயில்‌ தெற்குச்‌ சுவர்‌ 

காலம்‌: உத்தமசோழன்‌ யா: 10 (இ. பி.978) 

செய்தி: கிளிநல்லூர்‌ பராபரன்‌ நாயன்‌ சாத்தன்‌ என்பான்‌ ஓய்மாநாட்டுச்‌ 
செலூர்‌ இயமதங்‌்8ஸ்வரத்தாழ்வார்க்கு ஸந்திகளிலும்‌ அமாவாசை 
யின்‌ போதும்‌ இருவமுதுக்கும்‌ பொரிக்கறி அமுதுக்கும்‌ நிலம்‌ 
வழங்கியமை. பரகேசரி என்ற பட்டப்பெயர்‌ மட்டும்‌ வருதலின்‌ 
உத்தமசோழன்‌ கல்வெட்டாகக்‌ கொள்ளப்பட்டுள்ளது. கல்வெட்டில்‌ 
குறிப்பிடப்பெறும்‌ செலூர்‌ இன்று தென்சிறுவளூர்‌ என 
வழங்கப்படுகிறது. ஓ என்ற நெடில்‌ ஜா எனக்‌ குறிப்பிடப்பட்டு 
உள்ளமை தமிழ்‌ எழுத்துக்களின்‌ வளர்ச்சியை ஆராய்வார்‌ 
கவனத்திற்குரியது. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோப்பரகெஸரிவர்‌ 

மற்க்கு யாண்டு பத்தாவது ஓய்மா நாட்டுச்‌ செ 
லூர்‌ இயமதங்கீஸ்வரத்தாழ்வாற்க்குக்‌ கிளிநல்‌ 
லூர்‌ பராபரன்‌ தாயன்‌ சாத்தன்‌ ஸந்‌(த்‌)திகளில்‌ 


௬ கெல 


38 ஆவணம்‌ 13, 2002 


னானாழி அரிசியாலும்‌ அமாவாஸிக்கு நானாழி 
அரிசியாலும்‌ திருவமுது காட்டவும்‌ போது நா 


பொழுதும்‌ காட்டவைத்த நிலம்‌ கணியனயன்‌ வ 


5 
6 
7 ழியால்ப்‌ பொரிக்கறி அமுது நிசதப்படி மூன்று 
8 
9 


ட்டியில்‌ காற்ச்‌ செறுவும்‌ கழுவலின்‌ பாவாமை ஆக 
10 ஒரு செறு னிலமும்‌ கொண்டு இப்பரிசு ஸ்ரீகோ 
11 இல்‌ உடையார்‌ செய்யக்கடவர்களாக வைத்தான்‌ பரா 
12 பரன்‌ ்‌ 
13 தாயன்‌ 
14 சாத்தன்‌ 
15 இதம்மம்‌ 
16 ரக்ஷித்தா 
17 ர்பாத 
18 ம்‌ என்த 
19 லைமேலி 
20 ன. 


15:2 
இடம்‌: 
காலம்‌: 


செய்து: 


தெற்கு அதிஷ்டான முப்பட்டைக்‌ குமுதம்‌. 

முதலாம்‌ இராச இராசன்‌, யா : 10 (கி.பி. 995). 

சோணாட்டு நந்தியநல்லூர்‌ வெள்ளாளன்‌ கலியன்‌ (குன்றன்‌] 
ஊர்ப்பக்கல்‌ விலைகொண்டு செலூர்‌ இயமதங்கீஸ்வரத்தாழ்வார்க்கு 
காளப்போகமாக நிலம்‌ கொடுத்தமை. இக்கோயிலில்‌ காணப்படும்‌ 
முதலாம்‌ இராசராசனின்‌ 10 ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ (கல்வெட்டில்‌ 15 
போலத்‌ தோற்றமளிக்கிறது) கல்வெட்டில்‌ கொடையாளியின்‌ பெயர்‌ 
கலியன்‌ குன்றன்‌ என வருவதால்‌ இக்‌ கல்வெட்டிலும்‌ கலியன்‌ 
குன்றன்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. வாசகங்கள்‌ இரு கல்வெட்டிலும்‌ 
ஒன்றாகவே இருத்தலால்‌ இதனை முந்தைய கல்வெட்டின்‌ படியாகக்‌ 
கொள்ளலாம்‌. மீண்டும்‌ கட்டப்பட்டபோது வெட்டப்பட்ட 


படிக்கல்வெட்டாகலாம்‌. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ காந்தளூர்ச்சாலை கலமறுத்த கோவிராஜராஜகேசரி 
யாண்டு 10 ஆவது செல்லூர்‌ இயமதங்கீஸ்வரத்தாழ்வார்க்கு 

2 சோணாட்டு நந்தியநல்லூர்‌ வெள்ளாளன்‌ கலியன்‌ ஊர்ப்பக்கல்‌ 
விலைகொண்டு காளப்போகமாகச்‌ செய்த நிலத்துக்கெல்லை 
கீழ்பாற்கெல்லை 

3 வடக்கு நோக்கிப்போன வாய்க்காலுக்கு மேற்கு தென்பாற்கெல்லை 
காலுக்கு வடக்கு மேல்பாற்கென்கை னகர்க்குக்‌ கிழக்கு 
வடபாற்கெல்லைக்கு செல்லூர்‌ நிலத்துக்கு தெற்கு 

4 இந்நாற்பேரெல்லையிலு உட்பட்ட நிலம்‌ மஹாதேவர்க்குக்‌ காணியாகச்‌ 
செய்தான்‌ கலி கலியன்‌ குன்றன்‌ சந்திராதித்தளவு நிற்கு . . . 


39 


ஆவணம்‌ 13, 2002 


5 தம்மம்‌ ரக்ஷிப்பார்‌ ஸ்ரீபாத 
6 ம்‌ என்‌ தலைமேலிது, 


15:3 


இடம்‌: 


கோயில்‌ தெற்கு அந்தராளச்‌ சுவர்‌. 


காலம்‌: முதலாம்‌ இராசராசன்‌ யா : 10 (க.பி.995). 
செய்தி: செலூர்‌ இயமதங்‌8£ஸ்வரத்தாழ்வார்க்கு வல்லி கம்பன்‌ விக்கிரமன்‌ 


ட மு ஸூ ரூ.௬2 


ண ணு 
2 ஓ 


13 
14 
1௮ 
16 
17 
18 
19 
20 
21 
22 
23 


15:4 


என்பான்‌ இரண்டு நந்தாவிளக்குகள்‌ எரிப்பதற்காக நிலம்‌ 
வழங்கியமை. கல்வெட்டின்‌ வரி 9 க்கு மேல்‌ உள்ள வரிகள்‌ 
தழேயுள்ள கல்லில்‌ தொடர்ச்சியாக வெட்டப்பட்டுள்ளன. 


ஸ்வஸ்திஸ்ரீ காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்‌ 
த கோவிராஜராஜகேஸரிபமற்கி யாண்‌ 
டு 10 ஆவது செலூர்‌ இயமதங்கீஸ்வரத்தாள்‌ 
வார்க்கு வல்லி கம்பன்‌ விக்கிராமன்‌ வைத்‌ 
த நூந்தா விளக்கிரண்டினுக்குஞ்‌ செய்த நி 
லத்திற்கெல்லை கீழ்பாற்கெல்லை வெ 
த்தின்றான்‌ கொல்லைக்கு மேற்குந்‌ தென்பாற்‌ 
கெல்லை தேவதானத்திற்கு வடக்கு மேல்பா 
ற்கெல்லை வதியின்‌ கிழக்கு இ வடபாற்கெல்‌ 
லை பள்ளிஎழுச்சிப்‌ 

பூமிக்கு தெற்கும்‌ இந்‌ 

நாற்பேரெல்லையுள்‌ 

ளுமகப்பட்ட நிலம்‌ 

ஊரிசைவினோடும்‌ 
இறையிலியாகச்‌ சந்திரா 

தித்தவரையும்‌ நிற்க 

ச்‌ செய்தான்‌ தாழை கிழா 

ன்‌ வல்லி கம்பன்‌ விக்கிரமன்‌ 

னேன்‌ இத்‌ 
தம்மம்‌ ரக்ஷிப்‌ 

பார்‌ பா 
தமென்ற 
லை மேலிது 


இடம்‌: கிழக்கு வாயில்‌ முன்கிடக்கும்‌ கல்‌. 
காலம்‌: முதலாம்‌ இராசராசன்‌, யா : 12 (கி.பி.997). 
செய்தி: நிலக்கொடை... 


40 


ஆவணம்‌ 13, 2002 


/ 


+ 


1 
2 
3 
4 
த்‌ 
6 
7 
8 
9 


iD இனி 


15:5 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


ANE 


1536 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


ஸ்வஸ்திஸ்ரீ 
்‌. . . கலமறுத்த கோவிராஜ 
சரி வம்மக்கு யாண்டு 12 ஆவது 


. . னாட்டு ஆர்வலக்கூற்றத்‌ 
. .றக்கு . . . குறைக்கால்‌ .. . 
. .செலூர்‌ ஊர்ப்பக்கல்‌ ஓ .. . 


லி . . . யில்‌ கொண்ட நிலத்‌... 


. . கல்லை கீழ்பாற்கெல்லை 
. . ஞ்செறுவின்‌ மேற்கு க... 


..ற்கெல்லை வண்ண... 


கோயிலின்‌ வடக்கு அதிஷ்டானம்‌. 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா: 16 (கி. பி.1184). 

கல்வெட்டில்‌ அம்மை அப்பன்‌ பாண்டிநாடுகொண்டான்‌ என்ற 
குறிப்பு காணப்படுதலாலும்‌ இக்கோவிலில்‌ காணப்படும்‌ மற்றொரு 
கல்வெட்டில்‌ இப்பட்டப்பெயருடன்‌ இராசராச சம்புவராயர்‌ என்ற 
பெயர்‌ காணப்படுதலாலும்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ கீழ்ப்‌ 
பணிபுரிந்த இச்சம்புவராயன்‌ அளித்த நிலக்கொடைபற்றியது 
இக்கல்வெட்டு எனக்‌ கொள்ளலாம்‌. இராசராச சம்புவராயனைப்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ புதிய கல்வெட்டு இது. ஏற்கனவே இராசராசச்‌ 
சம்புவராயர்‌ கண்டரகூளி என அழைக்கப்பட்டமை அச்சரப்பாக்கம்‌ 
கல்வெட்டால்‌ (தெ.க. தொகுதி 7/453) தெரியவருகிறது. 


.... ஸ்ரீ த்ரிபுவன சக்கரவத்திகள்‌ மது . . . 


ய ஸ்ரீகுலோத்துங்கசோழ தேவ . .. 

ம அப்பன்‌ பாண்டிநாடு கொண்‌ .. . 
ண்டசோழமண்டலத்து ஓய்ம . . 
றையூர்‌ நாட்டுச்‌ செளுதூர்‌ ஆளுடை . . . 
அர்ச்சநாபிஷேகங்களுக்கு . . . 


சிவன்கோவில்‌ மேற்கு அதிஷ்டானம்‌. 

இ. பி. 1194. 

செங்கேணி அம்மைஅப்பன்‌ பாண்டிநாடு கொண்டானான இராசராச 
சம்புவராயன்‌ (அர்ச்சனா) போகத்துக்கும்‌ தஇருப்பணிக்கும்‌ 
நிலமளித்தமை பற்றியது. கல்வெட்டின்‌ இறுதிப்பகுதி மட்டும்‌ 
திடைத்துள்ளது. இக்கல்வெட்டின்‌ ஏழ்த்‌ தரப்பட்டுள்ள துண்டுக்‌ 
கல்வெட்டு இதன்‌ தொடக்கப்பகுதியாக இருக்கலாம்‌. 


41 


ஆவணம்‌ 13, 2002 


ம்‌ 


2 


15 


ர்‌ 


போகத்துக்குன்‌ திருப்பணிக்கும்‌ செல்வதாக என எழுத்திட்டுக்‌ 
குடுத்தபடிக்குக்‌ கல்வெட்டிவித்தேன்‌ செங்கேணி அம்மை அப்பன்‌ பாண்‌ 
டி நாடு கொண்டானான இராசராச சம்புவராயநேன்‌ இக்கல்வெட்டுப்படி 
என்றுஞ்‌ செலுத்துக இன்‌ நிலன்‌ தவிற்பார்‌ கெங்கையிடை குமரியிடைச்‌ 
செய்த பாவங்கொள்வான்‌. 


அரைத்தாண்கொண்ட தனிக்கல்லில்‌ துண்டுக்‌ கல்வெட்டு. 


சூர ஆ மொடு வ 


15:8 
காலம்‌: கோப்பெருஞ்சிங்கன்‌, யா: 16 (இ.பி, 1248). 


யந்‌ முடித்தலையுங்‌ கொ... 
6 பதிநாறாவது சே 

ஈழ சம்புவராயநேன்‌ 

சய ராஜேன்திரவள 
கீஸ்வரமுடையார்க்கு 


இவ்வூரில்‌ நீர்நிலத்‌ . . . 


செய்தி: செயங்கொண்ட சோழமண்டலத்து ஓய்மாநாட்டுச்‌ செளுதூரான 


42 


0 
ம்‌ 


ட ழு. ஐ] ஐூ.ர.௨ மெல வ 


13 


செயங்கொண்ட சோழநல்லூர்‌ உடையார்‌ ஜயமதங்ஸ்வரமுடைய 
நாயனார்க்கு இவ்வூரைச்‌ சேர்ந்த தாழைகிழான்‌ திருவேங்கடவன்‌ 
பொன்னையன்‌ ஆதன்‌ ஐயங்கொண்டசோழப்‌ பல்லவரையன்‌ 
என்பான்‌ இரண்டு நந்தாவிளக்குகள்‌ எரிக்க ஆயிரத்திருநூறு காசுகள்‌ 
கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ சகலபுவனச்‌ சக்‌ 

கரவத்திகள்‌ ஸ்ரீகோப்பெரு 

ஞ்சிங்க தேவற்கு யாண்டு 16 

ஆவது செயங்கொண்டசே 
ஈழமண்டலத்து ஓய்மாந 

£ட்டுச்‌ செளுதூரான செ 

யங்கொண்ட சோழநல்லூ 

ர்‌ உடையார்‌ ஜயமதங்கீஸ்வர 

முடைய நாயநாற்க்கு இவூர்த்‌ தாழை கி 
ழான்‌ திருவேங்கடவன்‌ பொன்னையனாத 
ன்‌ ஜயங்கொண்டசோழப்‌ பல்லவ 
ரயனேன்‌ இன்‌ நாயனாருக்கு நான்‌ வைத்‌ 
த சந்திவிளக்கு 2 விளக்கு இரண்டுக்கும்‌ இக்‌ே 


ஆவணம்‌ 13, 2002 


14 காயிலில்‌ சிவப்பிராமணர்‌ இவர்பக்கல்‌ கொண்ட 
15 புதுக்காசு 1200 இக்காசு ஆயிரத்திருநூறுங்‌ 


.... ல நிலம்‌ இரண்டு வேலியும்‌ விட்டேன்‌ 


. . தவற்கு இப்படி சந்திராதித்தவரை அமுதுபடி 


க்காலின்‌ தெற்கும்‌ . . . 
கெல்லையுள்ள ... 
நிலம்‌ அறுமாவரை ... 


ன்‌ குறைக்காலன்‌ 
பிச்சனேன்‌ 

இது பன்மா 
ஹேஸ்வரர்‌ ரக்ஷை 


துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 
15:9 
1 முடைய நாயனார்க்கு பக... 
2  நல்லுழத்தி பெரியாண்டான்‌ . . . 
3 த சந்தி விளக்கொன்றுக்கு . .. . 
4 நற்காசு 250 இக்‌ காசிவர்‌ பால்‌ கொ 
5 ண்டு சந்திராதித்தவரை விளக்‌ . . . 
6 டவோம்‌ இக்கோயில்‌ படிகடந்து ... 
15:10 
1 ற்றில்‌ கீழ்பாற்கெல்லை , . . டரைமாவதிக்கும்‌ மேற்கும்‌ முத்திசதிரத்துக்கு 
2 வடக்கும்‌ மேல்பா கெல்‌ . . . லவன்‌ மாதேவிவதிக்கு கிழக்கு வடபாற்‌ 
கெல்லை 
3 டாரங்கொண்ட சோழவா . . . லுக்குத்‌ தெற்கும்‌ இன்‌ நாற்பால்லெல்லை 
யுள்ப்பட்ட சதிரத்‌ 
4 ம்புல்லான்‌ திருசத்தர தடிப 
இந்நிலத்து பாடிகாவ 
5 லுள்ளிட்ட பலவும்‌ . . . கள்‌. 
அர்ச்சனாபோக . . . 
15:11 
1 றுவதிக்கு வடக்கு மேல்பா 4 
2 ற்கெல்லைபொங்காயின கி... 5 
3 கரைக்கும்‌ வடபாற்கெல்லை .. . 6 
15:12 
1 விழாவுக்கு... 6 
2 எழு நாளைக்கு 1 
3 பணிசெய்யும்‌ 8 
4 அடியார்க்கு கொ 9 
5 ற்றுக்கு செய்தே 


ஆவணம்‌ 13, 2002 


43 










16. அருப்புக்கோட்டை மீனாட்சி 
சொக்கநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌” 


பொ. இராசேந்திரன்‌, மதுரை. 
சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 
16:1 
இடம்‌: விருதுநகர்‌ மாவட்டம்‌, அருப்புக்கோட்டை, சொக்கநாதர்‌ கோயில்‌ 
அர்த்த மண்டபம்‌ தென்‌ சுவர்‌. 
காலம்‌: முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ (௫. பி.1216-1238). 


செய்தி: எண்ணெய்‌ நன்கொடை அளித்தல்‌. கல்வெட்டுக்களின்‌ சில பகுதிகள்‌ 
சிமெண்ட்‌ பூச்சில்‌ மறைக்கப்பட்டுள்ளன. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமா. .. சக்கரவர்த்திகள்‌ சோணாடு கொண் 
டருளிய சுந்தரபாண்டிய தே . . . வது செங்காட்டிருக்கை இடத்து வ 


ரல 


3 ளியிற்‌ பழிவிலங்கிப்‌ பெருந்‌ தெரு . . . ஊராய்‌ இசைந்த ஊரோமும்‌ 
காரணவரோடு : 

4 மிவ்வூர்‌ நாயனார்‌ குறள்‌ மாணீசுரவர முடை . . . ற்கைக்‌ கேளற்‌ 
குழைஞ்சான்‌ மிரளய விடங்க 

5 னான இடத்துவளி மாராயனுக்கு நாங்கள்‌ விற்றுக்‌ கொடுத்த நாள்‌ வழி 
முட்டை யாவது எங்கள்‌ செக்‌ 

6  கொன்றி னாள்வழி யோரெண்ணை முட்டை சந்திராதித்தவரை செல்வதாக 
யிவனுக்கு நாங்கள்‌ 

7 விற்றுக்‌ கொடுக்க இவன்‌ இந்னாயனார்‌ கோயிலுக்கு நித்தம்‌ மூன்று விளக்கு 
இவ்வெண்ணெய்‌ முட்‌ 

8 டையொன்றுங்‌ கொண்டு செலுத்துவதாகக்‌ கொடுத்தமையிலிவனுக்‌ . . . நாள்‌ 

9 வழியெண்ணை முட்டையொன்று முட்டாமற்‌ சந்திராதித்தவற்‌ செலுத்துவ 
தாகச்‌ சம்ம 

10 


தித்துக்‌ கல்லிலே வெட்டிக்‌ கொடுத்தோம்‌ பழிவிலங்கிப்‌ பெருந்தெருவி 


லூராயிசைந்‌ 
11 தவூரோமும்‌ காரணவரோமும்‌ . 


16:2 

இடம்‌: முதற்கல்வெட்டை அடுத்ததுள்ளது. 

காலம்‌: மாறவர்மன்‌ சுந்தரபாண்ட்யன்‌ (க. பி.1216-1238).. 
செய்தி; நந்தாவனத்திற்கு நிலக்கொடை. 





ஆவணம்‌ இதழ்‌ 18 ல்‌ வெளியான இக்கோயில்க்‌ கல்வெட்டுகளின்‌ தொடர்ச்சி. 


14 ஆவணம்‌ 18, 2002 


மே -4 மூ மரக ONDE 


ட 4 பம 
MN =O 


13 
14 
1 


16:3 


யருளிய சுந்தரபாண்டிய . . . 


ற வெண்பு நாட்டு செங்காட்டு இருக்கை இடத்துவெளி உடையார்‌ குறழ்‌ 
மாணீச்சுர முடைய நாயனார்‌ கோயில்‌ தண்டேசுரனேன்‌ இன்னாயனார்‌ 
திருமடை விளாகத்து மட பதிகளில்‌ ஆலம்பாக்கமுடையான்‌ பெருமா 
ன்‌ உதையனான சதாசிவ தேவனுக்கு தண்டேசுவர பிரமாணம்‌ 

பண்ணிக்‌ குடுத்த . . . இந்நாயனார்‌ மனகுளத்து [தேவனுக்கு] க்‌ காராழ்‌ 
மை செய்து குடுத்த நிலத்துக்குச்‌ சூழெல்லைக்குக்‌ கீழெல்லை சீகா 

ரியப்‌ பேற்றுக்கு மேற்கும்‌ தென்னெல்லை சிறுமணக்‌ குளத்துக்‌ கரை 

க்கு வடக்கும்‌ மேலெல்லை நம்பாண்டாள்‌ செய்க்குக்‌ கிழக்கும்‌ 
வடவெல்லை மா 

ண போகத்துக்குத்‌ தெற்கும்‌ உட்பட்ட தடி பல நிலம்‌ இருமாவுங்‌ காரா 
ழ்மை ஆகப்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ தென்னி லங்கைக்‌ [கோன்‌] . . 

௬ னார்க்கு ரெண்டு திரு நந்தவானம்‌ செய்து திருப்பளித்‌ தாமம்‌ . . 


இடம்‌: மேலது, அர்த்தமண்டபம்‌ வட சுவர்‌. 


காலம்‌: முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா : 10 (1226 கி.பி). 


செய்தி: கோயில்‌ பஞ்சாச்சாரியர்‌ நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்தல்‌. 


ANNE 


11 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாற பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ சோணாடு வ 
ழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு பத்தாவது மி 

துன நாயற்று அமர பக்கத்து திரையோதசியும்‌ திங்கட்கிழமையும்‌ பெ 

ற்ற உரோகிணி நாள்‌ வெண்பு நாட்டு செங்காட்டு இருக்கை இடத்துவெளி உ 
டையார்‌ குறள்‌ மண்கவரமுடைய நாயணர்‌ கோயில்‌ பதிபாதமூலப்‌ பட்டுடை 

ப்‌ பஞ்சாச்சாரியரோம்‌ இவ்வூர்‌ சீவல்லவன்‌ பெருந்தெருவான 
தேசியாசிரியப்‌ பட்டனத்‌ 

து அரைசூர்‌ உடையான்‌ உடையான்‌ காணியான உலக சமைஞ்சிதனுக்கு 
நாங்கள்‌ சண்‌ 

டேசுவர விலையாக விற்றுக்‌ குடுத்த களமாவது இவ்வூர்‌ வினாயகப்‌ 
பிள்ளை யார்‌ எ. 


தத்து வலிய பிள்ளையார்‌ தேவதானம்‌ சிறுமணக்‌ குளத்துக்குச்‌ 

சூழெல்லைக்கு கீழெல்‌ 

லை நிலை தாங்கி யேரி நீரிநுக்கு மேற்கு நாட்டின திருச்‌ சூலக்கல்லுக்கு 
மேற்கும்‌ தென்னெல்லை 


ஆவணம்‌ 13, 2002 45 


12 பாறையில்‌ கல்லுரலுக்கு நாட்டின திரிசூலக்‌ கல்லுக்கும்‌ வடக்கும்‌ 
மேலெல்லை 

13 இக்குளத்து நீர்நக்கனுக்குக்‌ கிழக்கும்‌ வடவெல்லை உடையார்‌ குறள்‌ 
மாணீசுவர 

14 முடைய நாயனார்‌ தேவதானம்‌ பெரியமணக்குளத்து எல்லைக்குத்‌ தெற்கும்‌ 
இன்னான்‌ ்‌ 

15 கெல்லைக்கு உட்பட்ட நீர்நிலமும்‌ புன்செய்‌ யும்‌ இக்குளத்து நத்தமும்‌ நத்தப்‌ 
பாழும்குளமும்‌ 

16 குளப்பரப்பும்‌ மேனோக்கிய மரமும்‌ கீணோக்கியகிணறும்‌ புற்று 
மெப்பேர்ப்பட்டனவும்‌ விலை 

ப்‌ பத 

18 டுத்தோம்‌ பதிபாத மூலப்‌ பட்டுடை பஞ்சாசாரியரோம்‌ உலக சமைஞ்சிதற்கு 
இப்படி 

19 டி விற்றுக்‌ குடுத்த குளத்தி . . . நிலத்துக்கும்‌ புன்செய்க்கும்‌ பயிரத்துப்‌ பயிர்‌ 
நிலத்துக்‌ 

20 குப்‌ பதினாறு சாண்கோலால்‌ . . . த்தால்‌ இவ்வூர்‌ மிடிகைக்‌ காலால்‌ 
அளக்குந்‌ நெல்லு நாற்கல 

21 மும்‌ புன்செய்க்கு இக்கோல்‌ [மா]த்தால்‌ பதினாறு மேனி காற்‌ திரமும்‌ 
இறுப்பாராகவும்‌ இப்படி 

22 யிற்‌ கொண்ட நிலத்தாலும்‌ . , . நெல்லுக்கற்ப்‌ பதற்‌ செத்தை உள்ளிட்டிவ்‌ 
வாசி நீக்கி இன்னாய 

23 னார்‌ ஸ்ரீபண்டாரத்திலேய்‌ அளந்து . . . ந்த நெல்லுக்குந்‌ திரமத்துக்கும்‌ தரவு 
கொள்வ 

24 னாகவும்‌ இப்படி சம்மதித்து சண்டேசுவர பெருவிலையாகப்‌ பிரமாணம்‌ 
பண்ணிக்கு 

25 டுத்தோம்‌ இன்னாயனார்‌ கோயில்‌ பதிபாத  மூலப்பட்டுடை 
பஞ்சாசாரியரோம்‌ உலக ச... 


16:4 
இடம்‌: மேலது, அர்த்த மண்டபம்‌, வடக்கு சுவர்‌. 
காலம்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா:20 எதிர்‌ 13. (கி.பி. 1249). 


செய்தி: அருளாளப்‌ பெருமான்‌ உலக நாராயணச்‌ சக்கரவர்த்தி என்னும்‌ 
தலைவன்‌ தேவதானமாக நிலக்‌ கொடை அளித்தல்‌. 


. . .திருவாய்க்‌ கேழ்விக்கு மேல்‌ 

ணாடு கொண்டு முடிகொண்ட சோழபுரத்து வீரா 

பிஷேகம்‌ பண்ணியருளிய ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவர்க்கு யாண்டு 
இருபதாவது 

5 இதனெதிராமாண்டு 13 . . . நாயற்று பூர்வ பட்சத்து . . . யையும்‌ புத 


ஆவணம்‌ 73, 2002 


16 
டன்‌ 
18 
19 
20 
21 
22 
2s 


24 
2> 
26 
ர்‌ 
28 
29 


30 
31. 


32 
33 


ஆவணம்‌ 13, 2002 


ன்‌ கிழமையும்‌ பெற்ற திருவோணத்து நாள்‌ மதுரோதைய 
வளநாட்டு சாணாட்டுப்‌ பெருநாங்கூர்‌ அழகன்‌ அருளாளன்‌ 


கு உலக... 


புகலோக கண்டப்‌ பேரேரியில்‌ மடை... 

விளையும்‌ நிலம்‌ இரண்டுமா முக்காணிக்கு சூழெல்லைக்குக்‌ கழெல்லை உல 

. . . மண்டல நாடாள்வான்‌ பற்றுக்கு மேற்கும்‌ தென்னெல்லை மனுகுல தேவப்‌ பே 
ரரையன்‌ பனையோடு செய்க்கு வடக்கும்‌ மேலெல்லை இக்க சிரன யிரளை 
செய்க்கு i 


த்‌ தெற்கும்‌ இவ்விசைந்த பெரு நான்‌ கெல்லைக்‌ குட்பட்ட நிலமும்‌ கிணறும்‌ 

மேற்படி . . . ற்‌ குதியன்‌ பெற்றான்‌ பக்கல்‌ விலைகொண்ட நிலத்துக்கு சூழெ 
ல்லைக்கு கீழெல்லை பெருந்துவளி நாடாழ்வான்‌ வய 

லுக்கு மேற்கும்‌ தென்னெல்லை உலக . . . நாடாழ்வான்‌ வய 

லுக்கும்‌ நிகரிலி சோழப்‌ பே(ர)ரையன்‌ வயலுக்கும்‌ வடக்கும்‌ மேலெல்லை ... . 

ன்‌ முத்த . . . ங்கனுக்குச்‌ சீதனங்‌ குடுத்த வயலுக்குக்‌ கிழக்கும்‌ வடவெல்லை சீ 
வல  நாடாழ்வானுக்குத்‌ தெற்கும்‌ இவ்விசைந்த பெருநான்கெல்லை 
யுள்ப்பட்ட 

நிலமும்‌ உலக நாராயணன்‌ சந்திக்கு அமுதுபடி வேண்டுவன வ 


ற்று மெப்பேற்பட்டனவும்‌ . . . தேவதானமாக . . . இப்படிக்கு சந்திரா தித்தவற்‌ 
செல்வதாக கல்வெட்டுவித்துக்‌ குடுத்தேன்‌ அழகன்‌ அருளாளப்‌ பெருமாளா 
ன உலக நாராயணச்‌ சக்கரவத்தியேன்‌ உடையார்‌ குறள்‌ மாசுவரமுடையநா 
யனாற்கு இப்படிக்கு குடுத்த அழகன்‌ அருளாளப்‌ பெருமாளான உலக 
நாராயண ்‌ 

சக்கர வத்தி எழுத்து பூங்கால நாட்டுக்‌ காரையிருக்கை நரபதி வாழையூரா 
[ன . . . பூ] லோக சுந்தர நல்லூர்‌ பெற்றான்‌ பெற்றானான தமிழ்‌ நாட்டரைய 
னெழுத்து 

தொண்டை நாட்டு ஓணமங்கை கிழார்‌ மதிரை யழகன்‌. வடுகனான 

தமிழ்ப்‌ பல்லவரையன்‌ எழுத்து 


47 





18. முள்ளிக்குளம்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 





ஆ. திருநீலகண்டன்‌, திருநெல்வேலி. 


இடம்‌: திருநெல்வேலி மாவட்டம்‌, சிவகிரி வட்டம்‌, புளியங்குடி நகருக்கு 
்‌ திழக்கே 5 கிமீ தொலைவில்‌ முள்ளிக்குளம்‌ ஊரில்‌ பேய்குளத்தின்‌ 

கீழ்ப்பகுதியில்‌ அமைந்துள்ள கலிங்கு, 

காலம்‌: 13 ம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: இவ்வூருக்கு மேற்கே 1.5 கிமீ தொலைவில்‌ சாலைக்குக்‌ கீழ்புறம்‌ 
அமைந்துள்ள சூரன்குடி குளத்தின்‌ அருகே கல்லோடை எனும்‌ 
பேய்குளத்தின்‌ நீர்ப்பிடிப்பு பகுதியைச்‌ சுற்றிலும்‌ நுண்கற்காலக்‌ 
கருவிகள்‌ (Microlithic Tools) பல கிடைத்துள்ளன. அம்மன்‌ 
கோயிலின்‌ மேற்கே குளத்திற்குள்‌ சற்று தொலைவில்‌ மற்றுமொரு 
கோயிலின்‌ சிதைந்த பகுதிகள்‌ காணப்படுகின்றன. சங்காத்தம்மன்‌ 
கோயில்‌ கல்‌ எழுத்துக்களில்‌ காணப்படும்‌ காவீச்சுரமுடைய நாயனார்‌ 
எனும்‌ இறைவனின்‌ பெயரில்‌ இருந்து, இச்சிதைவுற்ற கோயில்‌ ஒரு 
சிவன்‌ கோயிலாக அமைந்திருக்க வேண்டும்‌ என்றும்‌, 
அக்கோயிலின்‌ கற்களே சங்காத்தம்மன்‌ கோயிலின்‌ அடித்தளச்‌ 
சுற்றுப்புறக்‌ கற்களாக அமைக்கப்பட்டு உள்ளன என்பதையும்‌ அறிய 
முடிகிறது. 3 முதல்‌ 12 வரையிலான படைகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
காணப்படுகின்றன. இவ்விடம்‌ படைகள்‌ நிலைகொண்ட இடமாக 
இருக்க வேண்டும்‌. 

18:1 


பெரும்படையோம்‌ இறையிலி 

இவர்‌ புகழ்பட . . . தலி கள்ளில்‌ கருமாணிமால்‌ . . . 
[பி]ணக்கறுக்கும்‌ நாயனார்‌ பன்னிரண்டு ப[டை] .. . 
. . லும்‌ மூன்றாம்‌ படையார்‌ நிலத்திலும்‌ வட... 

. .ன்றமாவுட்படக்கிழக்கும்‌ வடவெல்லைக்‌ . . . 


சே. க கேர 


18:2 


. .. டயல நமனதகள்‌ . . . மலை மண்டலத்து மண்‌... 
. . ரிக்கி நடுவில்‌ கட்டளையில்‌ இட்ட . .. 

, .. கழ வரம்பு பெற்ற சேவைக்கு . . . 

பாரிக்காலுக்கு வடக்கு முதலாம்‌ படையார்‌ நில 


& 


A லொட 


ஆவணம்‌ 13, 2002 49 


மூஐூ.3 ஐ. ரூ௬ பாட 0 


1825 


மூ மாக பொம்‌ 


30 


விளாகத்துத்‌ தென்னிலங்கை . ..ரொழு.. . 
மந்த கண்டனில்‌ தென்னிலங்ல . . .யரொ ... 
க குலசேகரநல்லூர்‌ தென்‌ . .. கைவளஞ்‌... 
டி பாடு குடுத்த பரிசாவது இக்கே . . . 

த நாயகர்கும்‌ தம்பிராட்டிக்கு . . . நாங்கள்‌ 

, . . வைக்குக்‌ குடுத்தபடி இவ்வூர்‌ 


. . முமை உட்பட யிலி தேவதானமாக ச . . .க தச்ச .:.லஉ 
. . டாணிக்‌ குடுத்த . . . இசைந்த ஊரோம்‌ தச்சாண்டார்‌ . . . மட 
. . .லாறு மிருக . .. முக்காவது ஓலைக்குற்ற எழுத்துக்‌ . . . றகுற்‌ 
ற பட்ட குற்ற . . . இதுவெ பிடிபாடாக்க காராண கமு . .. பட 
னமாகப்‌ பி . . , ண்ணிக்‌ குடுத்தோம்‌ ஊரா இசைந்த . . . தச்சர்‌ 

- ப முடையாக . . . பூமதெவ விழுப்பரையன்‌ எழுத்து இ...யகொ 
குலசேகரமு . . . வனான எழுத்து இயவனைவருஞ்சொ . . . டிபா 


்‌. . குல சேகர. . . காட்டினான்‌ குலசேகரவி . . . யன்‌ எ 


[காவீ]சுரமுடையனாயனார்க்கு உடையான்‌ த ... 
. .. மை உட்பட்ட இறையிலி தேவதான 

. னீரும்‌ வாற்துப்‌ பிடிபாட்டு .. . கடை 

. ..தீதிரு வெகம்பமுடையார்‌ கையிலே . . . 
[காவீ]சுரமுடையனாயனார்க்குக்‌ காராண கி 
கனாங்‌ கள்ளிரும்‌ வாற்துப்‌ பிடிபா 

. ந திருச்சுலக்‌ கல்லும்‌ னாட்டிக்‌ குடு... . 

. வது கீழெல்லை பாப்பாளுகள்‌ த .. . 


ஆவணம்‌ 73, 2002 


19, திருத்தேர்விளைக்‌ கல்வெட்டுகள்‌ 





௪, இலட்சுமணன்‌, த.மிழூர்‌. 


19:1 

இடம்‌; இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, திருவாடானை வட்டம்‌ திருத்தேர்விளை 
சிவன்கோவில்‌ தெற்குப்‌ பிரகார பீடம்‌. 

காலம்‌: சுந்தரபாண்டியத்தேவர்‌, யா: 6 (இ.பி.13 ஆம்‌ நூற்றாண்டு). 

செய்தி: ஆலயத்தைத்‌ இருப்புதுக்குச்‌ செய்தல்‌. 


1 சுவஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்ரவர்த்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு 
8 ஆவது திருக்கானப்பேர்‌ கூற்றத்து திருத்‌ தேர்வளை உடையார்‌ திருத்தேர்‌ 
வளையுடைய நாயனார்‌ திருமலை தில்லை விடங்கா 

2. ர காலத்திற்குப்‌ பின்பு அங்காய முதலிகளில்‌ தென்‌ குளக்கரைக்கு 
கூத்தனான வந்தானான 

3 பஞ்சவராயன்‌ திருமலையரு திருப்புதுக்குச்‌ செய்து மங்கலபிரதிஷ்டை 
செய்தான்‌ 


19:2 

இடம்‌: மேற்குத்‌ தெற்கு உபபீடம்‌. 
காலம்‌: ஸ்ரீ வீரபாண்டியதேவர்‌, யா:13 . 
செய்தி:சத்திரைத்‌ திருநாள்‌ நடத்துதல்‌. 


1 சுவஸ்தி ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு 13 வது திருக்கானப்‌ பேர்‌ 
கூற்றத்து திருத்தேர்வளை உடைய நாயனார்கோவில்‌ சித்திரைத்திரு 

2. நாள்‌ முட்டாமல்‌ எழுந்தருளுவித்து . . . இத்திருநாள்‌ . . . மத்தப்படி யாவ 
னொருவன்‌ இவ்வூர்தரம்பெற்று வந்தான்‌ திருநாள்‌ மு[ட்டு] 

3 விடாதபடி எழுந்தருளுவித்துப்‌ புண்ணியும்‌ பெறக்கடவன்‌ இதுக்கு | 
விரோதம்‌ பண்ணினார்‌ அதிட்டத்தினி பண்ணினார்‌ பெறுமகாதோசம்‌ 
பெறக்கடவர்‌ து 

4 திருநாள்‌ முட்டிப்படாமல்‌ எழுந்தருளுவித்தா னான்‌ திருத்தேர்வளை 
உடையார்‌ ஸ்ரீ பாதங்கள்‌ ரக்ஷிக்க 


51 
ஆவணம்‌ 13, 2002 


19:3 
இடம்‌: கருவறை மேற்புறச்‌ சுவர்‌. 
காலம்‌: ஸ்ரீ சுந்தரபாண்டியத்தேவர்‌, யா:8. (13 ஆம்‌ நூற்றாண்டு) 


1 சுவஸ்தி ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ 
சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு 8ஆவது கார்த்திகை மீ திருக்கானப்‌ 
பேர்‌ கூற்றத்து 

2 திருத்தேர்‌ விளையுடைய நாயனார்‌ . . . நாட்டு சிறுகளத்தூர்‌ ரெட்டைப்‌ 
பிள்ளையான வீரபாண்டிய காங்கயர்‌ குடிநீங்காக்‌ காரணமாக . . , 
சண்டேசுர தேவற்கு இருகூறும்‌ . . . நாயனார்‌ திருமதிச்சடையு ..., 
முடையார்‌. . . நாயனார்‌ . . . பெருமானுக்கு ஒரு கூறும்‌ 

3 ஆக சந்திராதித்தவர்‌ இறைகழித்து இந்நாட்டு திருத்தேர்வளை பற்றில்‌ 
விற்குடியான வீரபத்திர நல்லூர்‌ . . . கழித்து . . . திரிசூல[தா]பனம்‌ பண்ணிக்‌ 
குடுத்து இவ்வூர்செவ்விருக்கை . . . 

4 தரிசு... கண்டு விளைந்த நிலத்துக்கும்‌ மாத்தால்‌ முக்கல நெல்லு... 


52 ஆவணம்‌ 13, 2002 


21. செலக்கரிச்சல்‌ கல்வெட்டு 


இடம்‌: 


காலம்‌? 
செய்து: 


குருசாமி சித்தர்‌, கோவை. 


கோயம்புத்தார்‌ மாவட்டம்‌, பல்லடம்‌ வட்டம்‌, சூலூர்‌-சுல்தான்‌ 
பேட்டை சாலையில்‌ உள்ள செலக்கரிச்சல்‌. * 

73ஆம்‌ நூற்றாண்டு. 

ஐங்கைக்‌ குடுமிச்சிகளில்‌ சோழன்‌ உமையான அணுத்திரப்‌ 
பல்லவரைசி திருநிலையைக்‌ கொடை.யாகத்‌ தந்தமை. குடுமிச்சி 
என்பது குடுமி, குடும்பன்‌ என்பதின்‌ பெண்பாற்‌ பெயர்‌ ஆகும்‌. 
குடுமி என்ற சொல்‌ இலக்கியங்களில்‌ வேந்தர்களைச்‌ சுட்டப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேள்விக்குடிச்‌ செப்பேடு பாண்டியன்‌ 
பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி பற்றிக்‌ குறிப்பிடும்‌. 
குடும்பிகன்‌ பற்றி திருப்பரங்குன்றம்‌ கல்வெட்டும்‌. சேரன்‌ 
விஷ்ணுவர்மனின்‌ குடும்பிய குலம்‌ பற்றி கேரளம்‌ எடக்கல்‌ குகைக்‌ 
கல்வெட்டுகளும்‌ குறிப்பிடும்‌. 8ரனூர்‌, கண்ணாடிப்‌ புத்தூர்‌ மற்றும்‌ 
பேரூர்க்‌ கல்வெட்டுகள்‌ தென்‌ குடும்பர்‌ சங்கன்‌ சோழனான 
குலோத்துங்க சோழ இருங்கோளன்‌ செய்த கொடைகளைத்‌ 
தெரிவிக்கும்‌. ப 


ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரமசோழ தேவற்கு யாண்டு ஏழாவது இக்கோயில்‌ 
திருநிலை வாகணையும்‌ பொங்க 

லூர்க்கால்‌ நாட்டுக்‌ கீரனூரில்‌ இருக்கும்‌ ஐங்கைக்‌ குடுமிச்சிகளில்‌ சோழந்‌ 
உமையான அணுத்திரப்பல்லவரைசி 

தந்மம்‌ 


்‌ இக்கல்வெட்டைப்‌ படியெடுத்துக்‌ கொடுத்துதவியவர்‌ முனைவர்‌ இரா.ப. கருணானந்தன்‌. 
குடுமிச்சி என்ற குலப்பெயர்‌ பொறிக்கப்பட்ட முதல்‌ கல்வெட்டு இது என முனைவர்‌ இரா. 
பூங்குன்றன்‌ கருதுகிறார்‌. 


56 


ஆவணம்‌ 13, 2002 


23. அருச்சுனாபுரம்‌ கல்வெட்டுகள்‌ 





தே. கோபாலன்‌, நாகர்கோவில்‌. 


23:1 

இடம்‌: விருதுநகர்‌ மாவட்டம்‌, திருவில்லிபுத்தூர்‌ வட்டம்‌, அருச்சுனாபுரம்‌ 
சாந்தவனப்‌ பெருமாள்‌ கோவில்‌ வெளிச்சுற்று தென்புறச்‌ சுவர்‌." 

காலம்‌: வீரபாண்டியன்‌, யா: 22 (க. பி.1468). 

செய்தி: நயினார்‌ தனிமாலையழகியார்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ திருவாரா 
தனைக்கும்‌ திருவுடையாட்டம்‌ வழங்கியமை மற்றும்‌ குடமுழுக்கு 
செய்தமை. ப 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரபன்மரான திரிபுவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ பெருமாள்‌ 
வென்று மாலையிட்ட பெருமாள்‌ வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 
இரண்டாவதின்‌ எதிர்‌ இருபது ஆவது சகாப்தம்‌ ஆயிரத்து முன்னூத்து 
எண்பது இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற தாருண வருஷத்து விருச்சிக ஞாயிற்று 
இருபத்து ஆறாந்தியதியும்‌ அமரபக்சத்து தெசமியும்‌ மந்த வாரமும்‌ பெற்ற 
அத்தத்து நாள்‌ கண்ட நாட்டு சாந்தனேரியில்‌ 


2 நயினார்‌ தனிமாலையழகியார்‌ கோயிலில்‌ திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 
நாம்‌ இன்நாயினார்க்கு மண்ணாள்‌ கலசமும்‌ ஆடுவித்து திருவாராதனத்துக்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ திருவுடையாட்டமாக இருபதுஆவது முதலுக்கு நாம்‌ விட்ட 
குளம்‌ இரண்டுக்‌ கடைக்கூட்டாயிரவர்க்‌ காட்டின கைத்து 
படினெனாவைவரில்‌-பணிக்கன்‌ குளம்‌ ஆன 


3 அழகிய மணவாளப்‌  பேரேரிக்கும்‌ வீரபாண்டியன்‌ கால்ப்‌ போக்கில்‌ 
ஊளைக்குளம்‌ ஆன வீரபாண்டியப்‌ பேரேரிக்கும்‌ எல்கை ஆவது அழகிய 
மணவாளப்‌ பேரெரிக்கும்‌ கீழ்‌ எல்கை வத்தராயன்‌ குளத்து நீர்‌ நத்தத்துக்கு 
மேற்குத்‌ தென்‌ எல்கை சிவில்லிபுத்தூர்க்குப்‌ போகறதும்‌ வழிக்கு வடக்கு மேல்‌ 
எல்கை ஊரணிக்கு கிழக்கு வட எல்கை கலிங்கு ஆற்றுக்குத்‌ தெற்கும்‌ வீரபா 


4 ண்டியப்‌ பேரேரிக்கு கீழ்‌ எல்கை பக்கத்தார்‌ குளத்து நீர்‌ நக்கலுக்கு மேற்கு 


ப பட ல்‌ த ன்‌ க படபட. ன்‌ அவையை 
* கல்வெட்டுகளைப்‌ படிக்கும்போது உதவிய தெய்வத்திரு ௪. ஹரிஹர 
மதுரை மற்றும்‌ கல்வெட்டு ஆய்வின்போது உதவிய தியாகி 
வத்திராயிருப்பு முனைவர்‌ அய்யப்பன்‌, முனைவர்‌ 
ரி, ஆரல்வாய்மொழி ஆகியோருக்கு நன்றி. 


ன்‌, முனைவர்‌ வெ. 


வேதாசலம்‌, 
எஸ்‌. கே. பொன்னையாத்தேவர்‌, 
அ.கா.பெருமாள்‌, அறிஞர்‌ அண்ணா கல்லூ 
59 

ஆவணம்‌ 13, 2002 


23:2 


தென்‌ எல்கை சிவலனேரியை யடுத்த மேற்கு வடக்கு மேல்‌ எல்கை பூபதி 
குளத்துப்‌ புரவுக்கு கிழக்கு வட எல்கை கோரை ஆற்றுக்கு மேற்கும்‌ ஆக 
இப்பெரு நான்கு எல்கைக்கு உட்பட்ட குளமும்‌ மற்றும்‌ எப்பெயர்பட்ட 
ஸமஸ்த பிராப்திகளும்‌ நீர்‌ . . . பக்கு திருவிடையாட்டம்‌ ஆக விட்டது . . . 
க்குமெ மரியாதியிலே சந்திராதித்யவர்‌ 


இடம்‌: விருதுநகர்‌ மாவட்டம்‌, திருவில்லிபுத்தூர்‌ வட்டம்‌, அருச்சுனாபுரம்‌ 


சாந்தவனப்‌ பெருமாள்‌ கோவில்‌ வெளிச்‌ சுற்றின்‌ வடபுற சுவர்‌. 


காலம்‌: வீரபாண்டியன்‌, யா: 4 (க. பி.1442). 


செய்தி: தனிமாலையழகியார்‌ கோயில்‌ ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும்‌, கோயில்‌ 


60 


இருப்பணி, இருவாராதனைக்கும்‌ திருவுடையாட்டமாக நிலக்‌ 
கொடை வழங்கியஇனையும்‌ அதற்குரிய எல்லைகளையும்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 


ஸ்வஸ்தி ' ஸ்ரீ கோமாரபம்மராந திரிபுவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ பொன்னின்‌ 
பெருமாள்‌ பராக்கிரம பாண்டிய தேவர்‌ ஆன வீரபாண்டிய தேவர்‌ நம்‌ 
யாண்டு இரண்டு ஆவதின்‌ எதிர்‌ இரண்டாவது ஸகாப்தம்‌ 1364 இதன்‌ மேல்‌ 
செல்லா நின்ற கர வருஷத்து தனு ஞாயிற்று 22 உ பூர்வபக்ஷத்து நவமியும்‌ 
சுக்ர வாரமும்‌ பெற்ற : அஸ்வதி நாள்‌ கண்ட நாட்டு சாந்தனேரி நயினார்‌ 
தனிமாலை யழகியார்‌ 


கோயில்‌ திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இன்‌ நாயினார்‌ 
திருவாராதனைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ நாம்‌ திருவிடையாட்டம்‌ ஆக விட்ட 
இன்னாட்டு இவ்வூர்‌ பற்றில்‌ வீரபாண்டியன்‌ கால்ப்‌, போக்கில்‌ காஞ்சரங்‌ 
குளத்துக்கும்‌ பாதுகாத்தான்‌ குளத்துக்கும்‌ கடம்பன்‌ குளத்துக்கும்‌ நான்கு 
எல்கை ஆவது காஞ்சரங்‌ குளத்துக்கும்‌ பாதுகாத்தான்‌ குளத்துக்கும்‌ கீழ்‌ 


எல்கை பாரைக்‌ 


குளத்துக்கு மேற்கு தென்‌ எல்கை சிரரூற்றுக்கு வடக்கு மேல்‌ எல்கை 
கிழவனேரி புரவுக்கு கிழக்கு வட எல்கை வீரபாண்டியன்‌ காலுக்கு தெற்கும்‌ 
கடம்பன்‌ குளத்துக்கு கீழ்‌ எல்கை பூதி குளத்து நத்தத்துக்கு மேற்கு தென்‌ 
எல்கை வீரபாண்டியன்‌ காலுக்கு தெற்கும்‌ கடம்பன்‌ குளத்துக்கு கீழ்‌ எல்கை 
பூதி குளத்து நத்தத்துக்கு மேற்கு தென்‌ எல்கை வீரபாண்டியன்‌ காலுக்கு 


வடக்கு மேல்‌ எல்கை இட்ட கோனாட்மாவுக்கு கிழக்கு வட எல்கை 
கோரை ஆற்றுக்கு தெற்க்கும்‌ ஆக இப்பெரு நான்கு எல்கைக்கு உட்பட்ட 
குளமும்‌ புரவும்‌ மற்றும்‌ எப்பெயர்பட்ட சமஸ்த பிராப்திகளும்‌ இன்னாள்‌ . 


முதலுக்கு திருவிடையாட்டம்‌ ஆக விட்ட அளவுக்கு இம்மரியாதியிலெ 


ஆவணம்‌ 18, 2002 


சந்திராதித்யவத்‌ கையாண்டு கொண்டு திருவாராதனையும்‌ திருப்பணியும்‌ 
நடத்திப்‌ போதவும்‌ பார்க இவை கருவூர்‌ பொன்‌ பெற்றி உடையான்‌ எழுத்து 
௨ 


PAT 

இடம்‌: விருதுநகர்‌ மாவட்டம்‌, திருவில்லிபுத்தூர்‌ வட்டம்‌, அருச்சுனாபுரம்‌ 
சாந்தவனப்‌ பெருமாள்‌ கோவிலுக்கு வடமேற்கே உள்ள இணற்றின்‌ 
அருகில்‌ கல்தூண்‌. 

காலம்‌: குலசேகர பாண்டியன்‌, யா: 21 (43ஆம்‌ நூற்றாண்டு). 

செய்தி: நங்கன்‌ சொக்கன்‌ என்பவன்‌ தோட்டம்‌ விலைக்கு வாங்கி அதில்‌ 
இணறு வெட்டி அமைத்ததினைக்‌ குறிப்பிடுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீகுல 
சேகர தெவர்க்கு 

21 வது நங்க 

ன்‌ சொக்கன்‌ வி 

லை கொண்ட தோ 
ட்டக்‌ கிணற்றின்‌ 

பேர்‌ திரியாக்‌ கண்டன்‌ 


௮௫௯௬ லோ 


61 
ஆவணம்‌ 13, 2002 





24. கூமாபட்டி கண்மாய்மடைக்‌ கல்வெட்டு 


௧௬௫. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


இடம்‌: விருதுநகர்‌ மாவட்டம்‌ ஸ்ரீவில்லிபுத்தார்‌ வட்டம்‌ கூமா பட்டி வத்திரா 
சமுத்திரம்‌ கண்மாயின்‌ பெரிய மடைத்தூணில்‌ உள்ள கல்வெட்டு. 


காலம்‌: இ..பி.1522. 


செய்தி: தும்மிச்சரொயன்‌ என்பவன்‌ மட செய்து கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


சுபமஸ்து 
ஸகாத்தம்‌ 
1444ல்‌ 
விருஷ இம்‌ 
ஆவணி 
அந்தம்பா 
கண்டன்‌ 
உரிகோல்‌ 
சுரத்தாணன்‌ 
10 வாகைதர்‌ 


ட த ல! இக] இன மொ 


11 தும்மிசி ராயன்‌ . 


12 மடை வ. 


62 


ட _ ஆவணம்‌ 73, 2002 


25. தன்னூத்தானேந்தல்‌ கல்வெட்டு 





மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌, திருநெல்வேலி, 
சொ. சந்திரவாணன்‌, குற்றாலம்‌. 


இடம்‌: சங்கர நயினார்‌ கோயிலிலிருந்து 4 கமி தொலைவில்‌ அமைந்துள்ள 
தன்னூத்தானேந்தலின்‌ தலைமடையின்‌ அருகில்‌ அமைந்துள்ள சதுரத்‌ 
தூணில்‌ நாலு புறமும்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. 

காலம்‌: தென்காசிப்‌ பாண்டியன்‌ குலசேகர தேவன்‌, கி. பி,1556. 

செய்தி: தூணின்‌ மேற்பகுதியில்‌ இரட்டை நாகத்தின்‌ &ழ்‌ லிங்கம்‌ இருப்பது 
போன்று சிற்பம்‌ அமைக்கப்பட்டுள்ளது. சங்கர நயினார்‌ 
கோவிலுக்கு அரசனால்‌ இறையிலி தேவதான நிலமாக 
தனியுண்ணாநேந்தல்‌ நீர்‌ பாயும்‌ நிலங்கள்‌ வழங்கப்பட்டமை. இந்த 
நிலத்தில்‌ வருகின்ற வருவாயைக்‌ கொண்டு சங்கரநயினார்‌ 
கோவிலில்‌ அர்த்த சாம பூஜை, வரகுணராமன்‌ என்ற மன்னன்‌ பிறந்த 
மூல நட்சத்திரத்தில்சிறப்பு வழிபாடு நடத்தியமை. 


ஸ்வஸ்த்தி ஸ்ரீகோ ஜடில வம்மரான திரிபுவந சக்கரவர்த்தி கோ நேர்மைகொ 

ண்டாந்‌ ஸ்ரீபெருமாள்‌ . . . நன்‌ குமாரரான திரு 

நெல்வேலி பெருமாள்‌ ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு யாண்டு சகாப்தம்‌ 1478 வ 

ருசங்‌ இராக்சஷ வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 15 ஆம்‌ தேதி அமர பக்ஷத்து 

பூரணையும்‌ ஷோம 

வாரமும்‌ அதிகண்ட யோக கரஜிகரண பெற்ற அஸ்த்த நட்ஷத்திரத்து நம்‌ 

6 பெருமாள்‌ குலசேகர தேவரான பராக்கிரம பாண்டிய தேவர்‌ நம்‌ குமாரரான 
அழகிய சொ 

7 தகனார்‌ உடையார்‌ சங்கரநாராயண தேவர்க்கு தேவதானம்‌ . . . மானியமாக நம்‌ 

8 வாசல்‌ கணக்கர்‌ கற்றடிப்படி சேர்த்துக்‌ கொடுத்த கோட்டூர்‌ நாளும்‌ பத்தூர்பி 

9 டாகைத்‌ தனியுண்ணா தான்‌ ஏந்தலான மேற்படி பிடாகை குளம்‌ உள்ளிட்ட பற்று 

10 இதுக்கு பெரு நான்கெல்கையாவது கீழ்‌ எல்கை நாராயணக்க னேந்தல்‌ எல்‌ 

11 கைக்கு மேற்கு தென்‌ எல்லை பொட்டைக்‌ குளத்து எல்லைக்கு வடக்கு மேல்‌ 

12 எல்கை பாறைக்‌ குளத்து எல்கைக்கு கிழக்கு வட எல்கை வாணங்க ராமன்‌ 

13 எல்கைக்கு தெற்கு ஆக இந்நான்‌ கெல்கைக்குட்பட்ட தனியுண்ணா நேந்தல்‌ உள்‌ 

14 ளிட்ட பற்ற சாங்காராண்மை நெல்‌ வகை பண வகையும்‌அத்தசாம பூசை செ 

15 லவுக்கும்‌ . . . ராமவரகுண ராமன்‌ மாத நட்சத்திரத்து மூல திருநாள்‌ செலவு 

16 க்கும்‌ இன்னாள்‌ முதலுக்கு தேவதானமாக கையாண்டு கொள்ளவும்‌ 


இதுவும்‌ நல 


> ANN 


ஸு 


ஆவணம்‌ 13, 2002 ப்‌ 


17 இ ஆடி மாதம்‌ . . . புத்தூர்‌ பிடாகையில்‌ . . . தேசங்களிக்கு மேல்‌ கா 

18 ணிக்கை குத்தகை காணிக்கை வெச்சு விலாவும்‌ . . . ட்டைதி முதல்‌ உள்ள 
19 யந்தரகு திருக்கடைமை ஊத்தைப்‌ பாட்டம்‌ மற்றும்‌ நான்‌ கொள்[ளும்‌] கோமு 
20 [றை] எப்பேர்ப்பட்டதும்‌ நிலமாக இன்றென்றைக்கும்‌ திரு 

21 ப்பணிப்பிரமாக நம்‌ வாசல்‌ கணக்கிலும்‌ இறை கணக்கிலும்‌ தவிர்‌ 

22 த்து ஆச்சந்திராத்திபர்‌ செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டி கையாண்டு 

23 கொள்ளவும்‌ இராச வாடை மறுவுரை தவிர்த்து தெரிசைத்தின்‌ தீரா 

24 க்‌ கேள்வியாகப்‌ பாவித்துக்‌ கொள்ளவும்‌ பார்க்க இவை ஓக்கர்‌ யுடையா 
25 ன்‌ எழுத்து இவை இந்த சிலையிலே எழுதினது காராலன்‌ முரி 

26 யாத நயினார்‌ பரிய திருவு நயினார்‌ எழுத்து 


64 ஆவணம்‌ 13, 2002 





26. சின்ன பொம்ம நாயக்கனின்‌ 
கெட்ரால்லமிட்டா கல்வெட்டு 


ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 
ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை. 


இடம்‌: ஆந்திர மாநிலம்‌, சித்தூர்‌ மாவட்டம்‌, பொம்ம சமுத்திரத்திற்கு 2 திமீ 
தொலைவிலுள்ள கெட்ரால்ல மிட்டா என்னும்‌ கிராமத்தில்‌ 
அமைந்துள்ள குன்றின்‌ அடிவாரத்தில்‌, ஏரிக்கு அருகிலுள்ள 
பாறைகள்‌. * 

காலம்‌: சின்ன பொம்ம நாயக்கர்‌, (இ.பி. 1571 2]. 

செய்தி: சன்ன பொம்ம நாயக்கன்‌ குருகுன்றம்‌ என்னுமிடத்தில்‌ பொம்ம 
சமுத்திரம்‌ என்ற ஏரி வெட்டியமை. 


முதல்‌ பாறை 
1 பிரசோஜபதி வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 20 க்கு 
2 பிறுதினாகச்‌ சகண்‌ 
3 டன்‌ புண்டரிக ஸ்ரீமது கண்டர்‌ கண்டன்‌ 
4 கான பிறதாச சண்டமர்கானமன்‌ வல்லாலயிராய மகா மண்டலேசுரன்‌ . . . அநு 
5 குலபனு௭... சிங்கம கலிவுக தேவேந்திரன்‌ பெரியவ 
6 பயன்‌ பெரிய வீரப்பனாய்யன்‌ காளமுன நாக நாயக்கரய்யன்‌ சின்ன 
வீரப்பனாக்க 
7 ரய்யன்‌. . திப்புனாயக்கரய்யன்‌ பாப்புனாயக்கரய்யன்‌ . . . திப்புனாயக்கர்‌ 
8 சகோதரமான சின்னண்ணாயக்கரய்யன்‌ நல்ல பொம்மனா 
9 யகரய்யன்‌ சின்ன திப்புனாயக்கரய்யன்‌ 
10 சின்ன வீரப்பனாயகரய்யனவர்கள்‌ மற்று முண்டானகோத்திர 
11 ங்களுக்கு புண்ணியமு உண்டாகத்‌ தக்கதாக சின்ன வீரப்ப 
12 னாயக்கரய்யன்‌ குமாரர்‌ சின்ன பொம்முனாயன்‌ 
13 குருகுன்றம்‌ ஏரியும்‌ ஊரும்‌ நாற்பது 
14 வருஷமாய்‌ யிறந்த 
15 போகையில்‌ 


ல்‌ யவை 
ஆய்வில்‌ உதவிபுரிந்த தேவதானத்தைச்‌ சேர்ந்த இரு. னிவாசன்‌ அவர்களுக்கும்‌, 
கெட்ரால்லமிட்டாவைச்‌ சேர்ந்த எம்‌.தாண்டவமூர்த்தி ஆகியோருக்கு நன்றி. 


ஆவணம்‌ 13, 2002 63 


இரண்டாவது பாறை 


16 
17 
18 
19 
20 
21 
22 
23 


66 


கங்கன கோத்திர மத்தனநக கோமகுரல மக்கள்‌ 
சகெற்‌ தக்கதாக ஏரியும்‌ வெட்டிவிச்சு யிந்த பே 
ரையும்‌ விளங்கவிச்சு தனாம்‌ சேற்‌ 

க தக்கதாக கட்டளை பண்ணி... 

கள்‌ யிந்த ஏரி பொம்ம சமுத்‌ 

திரம்‌ எடுப்பிச்ச முகிற. . . ம தேவந்திர பய 
தமு விபூஷப்‌ பயமுமாறமாக 

சகாயாலிவதா வறப்பிறசாதமு 


ஆவணம்‌ 73, 3002 


27. வேலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 





இ. குமார்‌, சென்னை, 
27:1 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, வேலூர்‌ வட்டம்‌, கந்தனேரி கிராமம்‌ சென்னை 
-பெங்களூர்‌ நெடுஞ்சாலை வடபகுதிக்‌ குளக்கரை கற்பலகை. 

காலம்‌: சுமார்‌ கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: வேலூர்‌ காங்கயன்‌ என்பவரின்‌ மகள்‌ தளவாயி என்பவரால்‌ இக்குளம்‌ 
வெட்டப்பட்டமை. இதற்கு கீழே ஏழு வரிகளில்‌ உள்ள தெலுங்கு 
கல்வெட்டும்‌ இதே செய்தியைத்‌ தெரிவிக்கின்றது. 


வேலூர்‌ 
காங்க 
யன்‌ மக 
ள்‌ தள 
வாயி 
பாம்மய்ய 
மணக்கத்‌ 
தன்‌ புண்‌ 
ணியம்‌. 


ஒஹ்‌. ஜு -4 கூ ரு மெல்‌ 


தெலுங்குப்‌ பகுதி 


வேலூர்‌ 
கெங்கய்ய 
குந்துரு 
தளவாயி 
பொம்மய 
சேஸின 
புண்ய தர்மம்‌ 


மு செக மெல்‌ = 


67 
ஆவணம்‌ 13, 2002 


27:2 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாஜாப்பேட்டை வட்டம்‌, அனந்தலை 
இராமத்திற்கு மேற்கே அமைந்துள்ள குளக்கரையில்‌ கற்பலகையில்‌ 
செதுக்கப்பட்டுள்ள தெலுங்கு கல்வெட்டு.” 

காலம்‌: 18.7.1810. 

செய்தி: 


வாலாஜாப்பேட்டை செட்டியார்‌ குலத்தைச்‌ சேர்ந்த நகரத்தாரின்‌ 
தருமத்திற்காக நைனி செட்டி மற்றும்‌ வெங்கம்ம செட்டியாரின்‌ 
மனைவி ரெங்கநாயகம்மாள்‌ ஆகியோரால்‌ இக்குளத்தின்‌ 
படிக்கட்டுகள்‌ கட்டப்பட்டமை. 


ஸ்ரீ ராம ஜெயம்‌ 

சாதாரண நாமாசம்‌ 

ஆனி நெள 32 

தேதி வாலாஜாப்பேட்ட ஸ்தா 
தேஸாச நோட்டஇம்ப 

ற்று நகரம்‌ வாரதர்மா 
தூர்ப்புரு திருமேளம்பத 
மட்ட துவாரம்‌ படிக்‌ 

கட்லு கட்டட கார்யமு 

10 நெனி செட்டி வெங்கம்ம்‌ 
11 செட்டி பாரியா ரெங்கநாய 
12 கம்மா காரி கைங்கர்யமு 


மீ. ட ஐ. 09 7: 


கல்வெட்டைப்‌ படித்தளித்த இந்தியத்‌ தொல்பொருள்‌ பரப்பாய்வுத்‌ துறையின்‌ உதவி 
கல்வெட்டியல்‌ கண்காணிப்பாளர்‌ இரு எஸ்‌. நாகார்ஜுனா அவர்கஞ்க்கு நன்றி. 
68 ஆவணம்‌ 18, 2002 





28. மேல்‌ ஆலங்குப்பம்‌ கல்வெட்டு 


ம. காந்தி, வேலூர்‌. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, குடியாத்தம்‌ வட்டம்‌, பள்ளளக்‌ குப்பம்‌ 
மலைக்கு வட கிழக்கில்‌ மேல்‌ ஆலங்குப்பத்திற்கு அருகில்‌ உள்ள 
பாறை. 

காலம்‌: விஜய நகர ஆட்சி. 

செய்தி: பிள்ளையாருக்குக்‌ கொடுத்த நிலம்‌. 


சிங்கண்‌ [ண] உடையார்‌ கன்மந்‌ 
தேவன்‌ மலையிற்‌ 

பிள்ளையார்‌ மாதுய 

ர்‌ மித்திரர்‌ தேவதா 

னம்‌ மலுக்கர்‌ கிணற்று 

க்கு மேற்கு குக்கிலி குட்டை வி 
ரோவுக்கு கிழக்கு பாறைக்‌ 

கு வடக்கு ... 


கூ -3 ரூ.௩ மெம்‌ ௨ 


69 
ஆவ ணம்‌ 18, 2002 


29. இரிரங்க தேவ மகாராயரின்‌ மழையூர்க்‌ 





கல்வெட்டு 


து. துளசிராமன்‌, ஆர்க்காடு. 
ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, ஆர்க்காடு வட்டம்‌, மழையூர்‌ வெள்ளாளத்‌ 
தெருவில்‌ சம்பத்‌ என்பவரின்‌ வீட்டிற்கு கிழக்கே உள்ள பாறை. ச்‌ 

காலம்‌: சிரிரங்க தேவ மகாராயர்‌, சகம்‌ 1557 விகாரி (கி.பி. 1635). 

செய்தி: பொட்டிள பள்ளியைச்‌ சேர்ந்த ரங்கப்ப . நாயக்கர்‌ மழவூர்‌ 
பெருமாளுக்கு பூசைக்கு ஒரு காணி நிலம்‌ விட்டமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்லெசுவரர்‌ சாலிவாகன 
சகாற்த்தம்‌ 1557 க்கு மேல்‌ செல்‌ 

லா நின்ற சிரிரங்க தேவ மகாராயர்‌ பிறுதி 
விராச்சியம்‌ பண்ணியருளிய வி 

காரி வருஷம்‌ மாசி மாதம்‌ 9 உமழவூர்‌ 

வரம்‌ தரும்‌ பெருமாளுக்கு பூசைக்கு 

பொட்டிள பல்லி றங்கப்ப னாயக்கரவர்‌ 

கள்‌ தற்மமாக விட்ட காணி ஒன்றும்‌ சந்த 

ராதித்த வரைக்கும்‌ நடக்க கடவதாகவும்‌ 

யிந்த தற்மத்துக்கு யாதாமொருவருகிதம்‌ பண்றி 
னால்‌ கெங்கை கரையிலே காராம்‌ பசுவை கொன்ற 
தோஷத்திலே போக கடவராகவும்‌ யிந்த தானம்‌ 
எழுதினநமைக்கு பல்லி ஊர்‌ கணக்கு நல்ல தம்பி 
எழுத்து மழவூர்‌ கணக்கு யிராசப்பன்‌ 

எழுத்து 


ழு மூ. ஐ. பெ] 


ர 4 
AN 


= 
ளு 


ஆய்வின்போது உதவி புரிந்த மழையூரைச்‌ சேர்ந்த ஏ. இரத்தினசாமி அவர்கட்கு நன்றி. 


70 ஆவணம்‌ 13, 2002 





30:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்த: 


1 


2 மென்ன 


3 வே சந்திர 


30. மிதிலைப்பட்டி திருச்சிற்றம்பலக்‌ 


கவிராயர்‌ வீட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 
௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


சிவகங்கை மாவட்டத்திற்கும்‌ புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும்‌ 
பொதுவான (இராங்கியத்துக்கு அருகில்‌) மிதிலைப்பட்டியில்‌ 
சிவகங்கை மாவட்டத்தின்‌ எல்லை ஓரத்தில்‌ உள்ள கவிராயர்‌ 
வீட்டின்‌ முன்பாக நடப்பட்டுள்ள தூண்‌. 

இ.பி.17 ஆம்‌ நூற்றாண்டு. 

தூணின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ திரிசூலம்‌ வரை கோட்டு உருவமாக 
வரையப்பட்டும்‌ அதன்‌ 8ழ்‌ ஒரு கல்வெட்டும்‌ அடுத்த பக்கத்தில்‌ 
மற்றொரு கல்வெட்டும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. இரண்டுமே 
பாடல்‌ கல்வெட்டுகளாகும்‌. முதல்‌ கல்வெட்டு சிந்தையூர்‌ மன்னன்‌ 
வெங்களப்பன்‌ திருச்சிற்றம்பலப்புலவருக்கு மடப்புறமாக 
சேயூரையும்‌ இரண்டாவது கல்வெட்டு மிதிலைப்பட்டியையும்‌ 
தானமாகக்‌ கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிக்கின்றன. கல்வெட்டின்‌ 
எழுத்தமைதியைப்‌ பார்க்கிறபோது இ.பி.17ஆம்‌ நூற்றாண்டை 
ஓட்டியதாகத்‌ தெரிவதால்‌ இவ்விரு பாடல்களையும்‌ இப்புலவரே 
பாடியிருக்கலாம்‌ எனக்‌ கருதலாம்‌. சேயூர்‌ இன்றைக்கு செவ்வூர்‌ 
என்ற பெயரில்‌ சிவகங்கை மாவட்டத்தில்‌ திருப்பத்தூர்‌ வட்டத்தில்‌ 
பூலாங்குரிச்சிக்கு அண்மையில்‌ உள்ளது. திருச்சிற்றம்பலக்‌ 
கவிராயர்‌ தி.பி.17ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியில்‌ 
மிதிலைப்பட்டியில்‌ வாழ்ந்தவர்‌. இக்கவிராயர்‌ மிகச்‌ சிறந்த புலவர்‌. 
பல நூல்களை இயற்றியவர்‌. இவர்‌ மட்டுமல்லாது இவர்‌ 
வழித்தோன்றல்கள்‌ பலரும்‌ கவிராயர்களாக இருந்துள்ளனர்‌. 
இவருக்குப்‌ பின்‌ இவரது குடும்பத்தில்‌ குமாரசாமிக்‌ கவிராயர்‌, 
குழந்தைக்‌ கவிராயர்‌, பாண்டியக்‌ கவிராயர்‌, அழகிய சிற்றம்பலக்‌ 
கவிராயர்‌ எனக்‌ கவிராயர்கள்‌ தோன்றி தமிழ்‌ வளர்த்ததன்‌ 
காரணமாக இவரது குடும்பம்‌ கலைமகள்‌ அருள்‌ பெற்ற குடும்பமாக 


திகழ்ந்துள்ளது. 


தானமா 4 ஈதித்தவ 


5 ரைமான 
6 மாய்க்க 


71 


7 ஈப்பவனே 
8 மன்னவா 

9 ம்நானில 
10 மேற்‌ சிற்றம்‌ 
11 பலந்தன்‌ 


30:2 

மழைக்‌ 
கன்னதா 
ரைக்‌ கட 
ா யானை 
ச்‌ சிந்தை 
யர்‌ மன்‌ 
னன்‌ 

க மாவ 
ழைக்க 
10 முன்னே 
11 வந்தவெ 
12 ங்கள பூப்‌ 


ம்‌. இருக ANH 


க 


12 
13 
14 
15 
16 


13 
14 
ho 
16 
17 
18 


20 
21 
22 
23 
24 


கதச்‌ சிந்‌ 
தவரு வெங்‌ 
களையனு 
ற்ற மடப்பு 
றஞ சேயூர்‌ 


ன்‌ சிற்றம்‌ 
பலம்பான்‌ கை 
மா .ன்ன 

ரவ பெருகு 
முதலைப்பட்டு 
ரைச்‌ செல்வ 

ந்‌ தழைக்க 
வின்னான 
மிதிலைய்‌ 
பட்டின மெ 
னத்‌ தந்தன 
னே, . 


ஆவணம்‌ 13, 2002 


31. காசி கண்ணப்பசாமி மடம்‌ 


கல்வெட்டுகள்‌ 





௪. கிருஷ்ணமூர்த்தி, தம்பால்‌, 
31:1 
இடம்‌: காசி திருவாவடுதுறை கண்ணப்பசாமி மட வாயிலின்‌ மேல்பகுதி. 
காலம்‌; இ.பி.1787. 


செய்தி: இது திருவாவடுதுறை ஆதனத்துமடம்‌ என்ற அறிவிப்பு. 


காசியில்‌ திருவாவடு 

துறை மடம்‌ கண்ண . 

ப்ப தம்பிரான்‌ சுவாமி 

வயித்திய லிங்க தம்பிரான்‌ சுவாமி 
க்கே செலா அம்பலவாண குருதே 
சிகர்‌ சீசர்‌ நமசிவாய குருபரம்பரை 
யில்‌ மெயிகண்டான்‌ சந்தானம்‌ 
திருவாவடுதுறை ஆத்னத்துமடம்‌ 


ONAN 


31:2 

இடம்‌: மேலது. 

காலம்‌: 13.4.1787. 

செய்தி: எழுத்து அரபியிலும்‌ மொழி தமிழ்‌, பாரசீகம்‌ கலந்தும்‌ எழுதப்பட்டு 
உள்ளது. மாலிக்‌ - உரிமையாளர்‌, சேலே - டர்‌, ஷெகர்‌ - நகர்‌, 
மகல்லா - பகுதி, சோனார்‌ புர என்பது காசியில்‌ இப்பகுதியின்‌ 
இன்றைய பெயர்‌. 


தாசி நகரி திருவாவடுதுறை ஆதீனம்‌ காசி 

விக ப்‌ க்யான்‌ சுவாமி வைத்திய லிங்க தம்பிரான்‌ சுவாமி 
அம்பலவாண குரு 

சவாமி கேசேலே பரம்பரி ஆதீன தம்பிரான்‌ 

சுவாமி குரு தற்குஹத்‌ கோசேலே ஆதீன 

திருவாவடுதுறை ஷெகர்‌ காசி 

நிவாசி மகல்லா சோனார்புர மரக்கூம்‌ 

சீ ஸ்தஹம்மாஹ்‌ ஏப்ரல்‌ 1787 சனே ஈசவி 


(AO அலது 


= 


ஆவணம்‌ 13, 2002 ப 


32. தனிச்சியம்‌ கண்மாய்‌ கல்வெட்டு 





௧௬. இராஜேந்திரன்‌, புதுக்கோட்டை. 


இடம்‌: மதுரை, வாடிப்பட்டி வட்டம்‌, தனிச்சியம்‌ , அய்யங்கோட்டைக்கு 
அருகிலுள்ள தனிச்சியம்‌ கண்மாய்‌ பெரியமடையின்‌ தூண்‌. 

காலம்‌: இ..பி.1802. 

செய்தி: அம்மைய நாயக்கனூர்‌ : ஜமீன்தார்‌, அம்மைய நாயக்கரவர்களின்‌ 
பேரனும்‌ சங்குநாயக்கர்‌ மகனுமான ஆறுமுக: நாயக்கர்‌ சகோதரன்‌ 
அம்மையக்கநாயக்கரது சொந்த கிராமம்‌ தனிச்சியத்தின்‌ கண்மாயில்‌ 
'மடை அமைத்து என்றைக்கும்‌ தனிச்சியம்‌ நிறை விளைச்சலாக 
இருக்க வேண்டிக்கொண்டமை. 


முன்பக்கம்‌ 

1 உசுவத்தி 24 மும்கவுல 
2 ஸ்ரீ சாலி 25 வாகரண 
3 வாகன 26 மும்கூடி 
4 ' சுகாப்பி 27 யசுபதின 
5 த்தம்‌17 28 த்தில்பெ 
6 24 29 ஸஞ்சைநக 
7 கலியுகம்‌ 30 ராதி பணி 
8 4903 31 களங்கம்‌ 
9- யிதன்‌ 32 ... னிலை 
10 மேல்ச்செ 33 ககோட்டை 
11 ல்லாநின்‌ 34 ராயன்‌ அ 
12 ,றதுந்துமி 35 ருபத்தாரு 
13 இஆனி 36 மண்டலி 
14 மீம்‌20வ : 37 கர்‌ கண்ட 
15 பூற்வபட்‌ 38 ன்வேள்‌ 
16 சத்துதிறு , 39 காப்பக்க 
17 திகையும்‌ 40 றைடால 
18 சுக்குரவா 41 வீரகண்டா 
19 ரமும்‌ பூச 42? மணிவி 
20 நட்செத்தி 43 றது பலவு 
21 ரமும்‌ அரு 44 ம்‌ பெற்ற சா 
22 ஷணநா 45 மத்துறோ 

' 23 மயோக 46 கற்கண்‌ 


75 
ஆவணம்‌ 13, 2002 


47 
48 
49 
50 
51 
52 
53 
54 
3௮ 
26 
1 
59 
509 
60 
01 
62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
நீழ 
மகி 
73 
74 
75 
76 
Ft 


டன்‌ வஸ 
க்கற குலதி 
லகன்‌ சன 
கைக்கு திரி 
நரசிம்ம 
மூர்த்தி ஸ்ரீ 
பரசு சே 
ற்வை அக 
லாத ராசா 
திராசன்‌ ரா 
சமாற்த்தா 
ண்டன்‌ 
ராச கெம்‌ 
பீரன்‌ ரா 
சகுல தில 
க யெதுகு 
ல்‌ வமிச 

த்‌ தரான 
ராகிய ஸ்ரீ 
வேத வியா 
ச பட்டரா 
சாறியற்‌ 
குரு கிறு 
பையுள்‌ 

ள அம்மை 
யக்கை 
கய னாயக்‌ 
கறவர்க 

ள்‌ பவுத்தி 
ரரான அ 
ம்மைய 


பின்பக்கம்‌ 


78 
79 
80 
81 
82 


76 


குமா(ர) 
ர சங்‌ 
குனாய 
க்கறவ 
ற்கள்‌ 


83 
64 
85 
86 
87 
88 
99 
90 
91 
இச்‌ 
93 
94 
95 
96 
97 
98 
99 
100 
101 
102 
103 
104 
105 
106 
107 
108 
109 
110 
111 
1 
113 
114 
145 
116 
114 
118 
119 
120 
121 


புத்திரரா 
ன ஆரு 
முகனா 
யக்கற 
வர்கள்‌ 
சகோ 
தரான 
அம்‌ை 
மயக்‌ 
கனக 
யனாய 
க்கறவ 
ர்கள்‌ 
சொந்த 
க்கிறா 
மம்த 
னிச்சி 
யம் க 
ண்மா 
யில்‌ 
மடை 
க்கி 
தோரண 
த்தல 
ஸ்த்த 
ம்பம்‌ 
நிலை நா 
ட்டி பண்‌ 
வைய்த்த 
படியி 
னாலே 
யேக 
தேச 
கால 
மும்‌ வத்‌ 
தாத 
சமுத்‌ 
திரமா 
கிய 


122 
123 
124 
125 
126 
127 
128 
129 
150 
131 
132 
133 
134 
135 
136 
137 
138 
139 
140 
141 

142 
143 
144 
145 
146 
147 
148 


நித்தி 
யசெ 
ல்‌ நிதி 
யாக 
முப்பூ 
வும்‌ வீ 
ரபோ 
கமாக 
நிரை 
வெளை 
ச்சலா 

க விளை 
ஞ்சுசு 
கவச 
தியா 
கயி ௬ 
க்க வே 
ண்டி 
யதாக 


லைத்‌ 
தய்வ 
ங்கள்‌ 
வெள்‌ 
ளி மலை 
யாண்டி 


ஆவணம்‌ 18, 2002 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


மூ. ஜூ. இளசு க வேலி எ 


அவணம்‌ 13, 2002 


3. 





கோட்டாறு சுமைதாங்கிக்‌ கல்வெட்டு 


செந்த நடராசன்‌, நாகர்கோவில்‌. 


நாகர்கோவில்‌, கோட்டாறு புனித சவேரியார்‌ கோயில்‌ அருகே 
ஏகாலியர்‌ மடம்‌ என அழைக்கப்படும்‌ உமிக்கரி மடம்‌ இருந்த 
இடத்தில்‌ உள்ள கோயில்‌ கல்‌ (சுமை தாங்கி), 

(கொல்லம்‌) 990, கி.பி. 1814, 


கோட்டாறு கடைசன்‌ குலத்தைச்‌ சார்ந்த பூமி பட்டங்‌ கெட்டி 
என்பாரின்‌ மகன்‌ பெருமாள்‌ பட்டங்கெட்டிக்கு குமரன்‌ துணை - 
என்பதால்‌ பெருமாள்‌ பட்டங்கெட்டி என்பாரின்‌ அகால மரணத்தில்‌ 
நிறுவப்பட்ட சுமை தாங்கிக்கல்‌ அல்லது நினைவுக்‌ கல்லாக இது 
இருக்க வேண்டும்‌. கடைசன்‌ என்ற குலம்‌ சடையன்‌ என்றும்‌ 
அறியப்படுகிறது. இச்‌ சமூகத்தினரின்‌ அநேக குடும்பங்கள்‌ 
சவேரியார்‌ கோயிலின்‌ வடப்புறம்‌ வாழ்ந்திருந்திருக்கின்றனர்‌. 
தற்போது இக்குலத்தோர்‌ கோட்டாறு, வடசேரி, புத்தேரி, பாவூர்‌ 
சத்திரம்‌ பகுதி, வள்ளியூர்‌, நெல்லை பேட்டை கடையனோடை, 
தூத்துக்குடி முதலிய இடங்களிலும்‌ இருக்கின்றனர்‌. திருச்செந்தூர்‌ 
தேரடி முடுக்கினை அடுத்த தெற்குத்தெருவில்‌ கடைசர்‌ குலம்‌ மடம்‌ 
உள்ளது. 


990 ண்‌ 
அல்ப்பசி மீ 

12 கோட்டா 

று கடைசன்‌ 
பூமிபட்ட கெட்டி 
மகன்‌ பெரு 
மாள்‌ பட்டகெ 
ட்டிக்கு 

குமரன்‌ துணை 


77 





34. லாலா சத்திரம்‌ கல்வெட்டு 
டமா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌, பாளையங்கோட்டை. 


இடம்‌: இருநெல்வேலி நகரம்‌, லாலாசத்திரம்‌. " 

காலம்‌: கொல்லம்‌ 1012, ௧ி.பி.1637. 

செய்தி: இ.பி.19ஆம்‌ நூற்றாண்டில்‌ திருநெல்வேலியில்‌ லாலாக்கள்‌ 
வெங்கிடாசலபதிக்கு கோயில்‌ கட்டி கும்பாபிஷேகம்‌ நடத்திய 
செய்தியினைத்‌ தெரிவிக்கின்றது. இந்த இடம்‌ தற்காலத்தில்‌ லாலா 
சத்திரம்‌ என்று அழைக்கப்படுகின்றது. லாலா என்பவர்களே 
திருநெல்வேலி அல்வா என்ற இனிப்பு வகையை அறிமுகப்‌ 
படுத்தியவர்கள்‌. 


1 1012 இ துர்முகி ன ஆவனி மாதம்‌ 30 உ தியதி பூறுவ 

2 பட்சம்‌ துதிகை சோமவாரம்‌ அஷ்த்த நட்செத்திரம்‌ விரிச்சிக லக்கனம்‌ கூடிய 

3... சுபதினத்தில்‌ திருநெல்வேலி சாதிரதிராம்‌ அவர்கள்‌ குமாரன்‌ ரூபுராம்‌ லாலா 
சிரஞ்சீவி 

4 தவுலத்துச்சந்துராம்‌ சதாவர்த்தரம்‌ சத்திரம்‌ பகல்‌ நாழிகை பதினஞ சில்க்‌ கும்ப 

5 அபிஷெகம்‌ முகுர்த்தம்‌ ஸ்ரீவெங்கிடாசலபதி சகாயம்‌ 


கல்வெட்டைக்‌ கண்டுபிடிக்க உதவிய பாளையங்கோட்டை திருவாளர்‌ செ. முத்துக்கனி, 
பே. அருண்‌ பிரசாத்‌ ஆகியோருக்கு நன்றி. 


"8 ப அவணம்‌ . 13, 2002 


35. சைதாபேட்டை காரணீஸ்வரர்‌ கோயில்‌ 


2221 


கல்வெட்டுகள்‌ 





க. ஈஸ்வரன்‌, சென்னை. 


இடம்‌: சைதைவட்டம்‌, சைதாப்பேட்டை இருக்காரணீஸ்வரர்‌ கோயில்‌ 


மகாமண்டபத்தின்‌ தென்புற சுவர்‌. 


காலம்‌: சர்வசித்து வருடம்‌ கார்த்திகை மாதம்‌ 4 ம்‌ தேதி:- 15.3.1886 (நவம்பர்‌ 


1887). 


செய்‌இ: பரங்கமலைப்‌ பகுதி மெளண்ட்‌ சாலையில்‌ உள்ள ஒரு பங்களா வீடு 


மூ. ஐூ.ரூ.உ வெல 


= = ட வடம 
௬ பெரி ஓ 


பல 
16 
17 
18 
19 
2D 


காரணீசுவரர்கோயில்‌ பேரில்‌ பதிவு செய்யப்பட்டு அதன்‌ வாடகை 
வருவாய்‌ காரணீசுவரர்‌ கோயில்‌ பெரிய திருவிழா, ஆருத்ர திருவிழா 
மற்றும்‌ விநாயகர்‌, சுப்ரமணியர்‌, இராமர்‌ கோயில்களின்‌ 
வழிபாட்டிற்காக வழங்கப்பட்டமை. 


சர்வஜித்து இ கார்த்திகை மீ 4 ௨ 
சைதாப்பேட்டையைச்‌ சார்ந்த காரணி 
கிராமத்திலிருக்கும்‌ செங்குந்த ஜாதி வீர 
பாகு சுவாமி கோத்திரம்‌ வா. ஆறுமுக முத்‌ 
லியார்‌ குமாரம்‌ சுப்பராய முதலியார்‌ 1886 
மார்ச மீ 15 ௨ பரங்கிமலை கண்டோன்‌ 
மெண்டு மவுண்டு ரோட்டில்‌ கீழண்ட வா 
டை. 6 வது நெம்பர்‌ என்‌ பங்களாவை 
காரணீஸ்வரர்‌ பேரால்‌ ரிஜிஸ்டர்‌ செ 

ய்து வைத்திருக்கிற படியால்‌ அதில்‌ 
வரப்பட்ட குட கூலியை டே பங்களாவின்‌ 
மராமத்து சிலவு போக மீதியை 
காரணீஸ்வரர்‌ பிரம்ம உச்சவசம்‌ 
செய்வதற்கும்‌ ஷெயூர்‌ செல்வ விநாய 

கர்‌, ஞான விநாயகர்‌, சுப்ரமணியர்‌ 
இராமசாமி சந்நிதானங்களுக்கும்‌ நெய்‌ 
தீபதாம கைங்கர்யத்திற்காக நான்‌ மனப்‌ 
பூர்வகமாய்‌ ஏற்படுத்திருக்கிறபடியால்‌ 
இதை என்‌ வம்சத்தாரும்‌ காரணீஸ்வர 
சந்நிதான தர்மகர்த்தாக்களும்‌ சந்திர சூரி 


79 


அவணம்‌ 13, 2002 


21 
22 
23 
24 
25 
26 
27 


காலம்‌: 
செய்து; 


OO NOUR ANP 


10 
11 


-80 


யாளுள்ள வரைக்கும்‌ குறைவில்லா 
நடத்திக்‌ கொண்டு வரவேண்டியது. இந்‌ 

த பங்களாவை கோது வைத்த 

வனும்‌ விக்கிரயம்‌ செய்யவும்‌ கூடாது இந்‌ 
த தர்மத்திற்கு வில்லங்கணம்‌ செய்‌ 

யப்‌ பட்டவர்கள்‌ கவர்ன்மெண்டாரால்‌ 
தண்டிக்கப்பட்டு மீளா நரகத்திற்கு 


28 ம்‌ குள்ளாவார்கள்‌ 
1887 ணு இப்படிக்கு 
நவம்பர்மீ செங்குத்தினர்‌ 
வா. சுப்பறாயர்‌ 
35:2 
இடம்‌: சைதைவட்டம்‌, சைதாப்பேட்டை இருக்காரணீஸ்வரர்‌ கோயில்‌ மகா 


மண்ட பத்தின்‌ தென்‌ புற சுவர்‌. 
4,11.1919. 


ஆண்டியப்ப முதலியார்‌ மனைவி அம்மாயி அம்மாள்‌ 

தேர்ப்பேட்டை, குடியம்மன்‌ பேட்டை ஆகிய இடங்களில்‌ உள்ள 

இரண்டு வீடுகளைக்‌ காரணீசுவரர்‌ கோயில்‌ முதற்கால பூசை 

வழிபாட்டிற்குத்‌ தந்தமை. ஒரு வீட்டின்‌ வாடகை சரிவர வராததால்‌ 

ரூ.400/-க்கு விற்று அத்தொகையை தன்பேரில்‌ அடமானம்‌ எழுதி 
அதன்‌ வட்டி வருவாயைக்‌ கொடுத்தமை. 


சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


கலியாகாதி ௫ 5021 சித்தார்திரி ஸு ஆனி மீ 20 
சைதாப்பேட்டை காரணி கிறாமத்திலிருக்கும்‌ செங்‌ 

குந்த குலம்‌ பி. ஆண்டியப்ப முதலியார்‌ பாரியாள்‌ அம்மாயி ௮ 
ம்மாள்‌ 25.6.1912 தேர்ப்பேட்டையில்‌ 53 நெ வீடு 1. குடி 
யம்மன்‌ பேட்டையில்‌ 4 நெ. வீடு 1. ஆக இரண்டு வீட்டை 
யும்‌ ஸ்ரீ காரணீஸ்வரர்‌ பேரால்‌ தானப்‌ பத்திரம்‌ ரிஜிஸ்டர்‌ 
செய்திருக்கிறேன்‌. டெ 4.நெ. வீட்டில்‌ சரியான வரும்படி 
வராத்தினால்‌ நான்‌ 29.4.1918 ல்‌ ரூ.400 க்கு விற்பனை 
செய்து டெ துகையை டி தேவஸ்தானத்தின்‌ பேரால்‌ 
அடமானம்‌ வாங்கியிருக்கிறேன்‌. ஓடி 23. நெ. வீட்டின்‌ 
வரும்படியினாலும்‌ டெ துகை வட்டியானாலும்‌ டி வீட்‌ 


ஆவணம்‌ 13, 2002 


12 
13 
14 
LO 
16 
17 
18 
19 
20 


21 ற்காளாவார்கள்‌. இந்தபடிக்கு என்‌ மனப்பூர்வ 

22 மாய்‌ எழுதி வைத்த சிலாசாஸனம்‌ 

சைதாப்பேட்டை இப்படிக்கு 

4.11,1919 பி. அம்மாயி அம்மாள்‌. 


டின்‌ மறாமத்து வரிபோக மிகுதியை டெ காரணீஸ்‌ 
வரருக்கு நடந்து வரும்‌ 1 வது கால பூஜை நடத்த ஏற்‌ 
படுத்தி இருக்கிறபடியால்‌ இதை மெ தேவஸ்தான 
த்தார்‌ சூரிய சந்திரர்‌ உள்ள வரையில்‌ நடத்தி வரவே 
ண்டியது. ஒடி வீட்டை விற்றொற்றி செய்யவும்‌ டெ 
ரொக்கத்தை பராதினம்‌ செய்யவும்‌ யாருக்கும்‌ ச 
ம்மந்தப்‌ படமாட்டாது டி தர்மத்தை வில்லங்‌ 

ஙனம்‌ செய்யப்பட்டவர்கள்‌ கவர்ண்மெண்டா 


ரால்‌ தண்டிக்கப்படுவதும்‌ தவிர மீளா நரகத்தி 


ஆவணம்‌ 78, 2002 


81 









36. வேதாரண்யம்‌ கோயிலில்‌ 
யாழ்ப்பாணத்தார்‌ கல்வெட்டுகள்‌ 


வ. மகேஸ்வரன்‌, இலங்கை 


சோழ மண்டலச்‌ சைவத்‌ திருத்தலங்களுள்‌ சிறப்புப்‌ பெற்றது 
வேதாரண்யம்‌ வேதாரண்யேசுவரர்‌ திருக்கோயிலாகும்‌. பல்லவர்‌ கால 
நாயன்மார்களான அப்பரும்‌, சம்பந்தரும்‌ இக்கோயில்‌ கதவுகள்‌ திறக்க பதிகம்‌ 
பாடினர்‌ என்று: பெரியபுராணம்‌ குறிப்பிடுகின்றது. அகச்சான்றுகளாக 
இதனைத்‌ தேவாரங்களும்‌ உறுதி செய்கின்றன. இதன்பின்னர்‌ சோழப்‌ 
பேரரசர்‌, விஜயநகரப்‌ பேரரசர்‌, தஞ்சை மராட்டிய மன்னர்‌ முதலியோரது 
காலங்களிலும்‌ இக்கோயில்‌ சிறப்புடன்‌ விளங்கியுள்ளது. கோயில்‌ கருவறைச்‌ 
சுவர்களிலும்‌ தூண்களிலும்‌ சுற்றாலைச்‌ சுவர்களிலும்‌ காணப்படும்‌ பல 
கல்வெட்டுக்கள்‌ இதன்‌ சோழர்கால வரலாற்றுச்‌ சிறப்பை உணர்த்துகின்றன. 


மேற்படி கோயிலுடன்‌ ஈழநாட்டு யாழ்பாணத்துக்குத்‌ தொடர்புகள்‌ 
இருந்து வந்துள்ளன. யாழ்ப்பாணத்தவரது முக்கிய யாத்திரைத்‌ தலங்களாகத்‌ 
தமிழகத்தின்‌ சிதம்பரமும்‌, வேதாரண்யமும்‌ விளங்கி வந்துள்ளன. 
ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்‌ காலத்துக்கு முன்பிருந்தே இத்தொடர்பு நிலவி இருக்க 
வேண்டும்‌. 78ஆம்‌ நூற்றாண்டில்‌ யாழ்ப்பாணத்து நல்லூரில்‌ வாழ்நீத 
சின்னதம்பிப்‌ புலவர்‌ வேதாரண்யம்‌ கோயில்‌ மீது மறைசை அந்தாதி என்னும்‌ 
இலக்கியம்‌ ஒன்றைப்‌ பாடியுள்ளார்‌. வேதாரண்யத்தில்‌ வரணி ஆதனம்‌ 
என்னும்‌ மடாலயம்‌ ஒன்று உண்டு. இது 550 வருடங்களுக்கு முற்பட்டது 
என்று குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்துத்‌ தென்மராட்சிப்‌ பகுதியில்‌ 
வரணி என்ற ஊரில்‌ வாழ்ந்த தில்லை நாயகத்‌ தம்பிரான்‌ என்பவர்‌ இதனை 
நிறுவினார்‌ எனக்‌ குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்து கரணவாய்‌ என்ற 
இடத்தில்‌ வரணி ஆதனம்‌ நிறுவப்பட்டு அது பின்னர்‌ வேதாரண்யத்திற்கு 
மாற்றப்பட்டது என்றும்‌ குறிப்‌.பிடப்படுகிறது. இதனுடைய 19வது 
சந்நிதானம்‌ கதிர்காமப்‌ பண்டாரச்‌ சந்நிதி என்பவர்‌ ஆவர்‌. 20வது சந்நிதானம்‌ 
செவ்வந்தி நாத பண்டாரச்‌ சந்நிதி ஆவர்‌. தற்போது பொன்னையா பண்டாரச்‌ 
சந்நிதி என்பவர்‌ இவ்‌ ஆதீனத்தின்‌ தலைவராக உள்ளார்‌. செவ்வந்தி நாத 
பண்டாரச்‌ சந்நிதிகள்‌ காலத்திலேயே இக்கோயில்‌ புனருத்தாரண வேலைகள்‌ 
நடைபெற்றிருக்க வேண்டும்‌. இதனால்‌ யாழ்ப்பாணத்தவர்‌ பலர்‌ 
இக்கோயிலின்‌ திருப்பணியில்‌ பங்குகொண்டு உள்ளார்கள்‌. 


வரணியில்‌ குருக்கள்‌ குடியிருப்பு என்ற பகுதி உண்டு. இங்கு 
பெரும்பாலும்‌ வீரசைவ மரபைச்‌ சேர்ந்தவர்களே வாழ்கின்றனர்‌. தமிழகத்து 
வீரசைவரது புலப்பெயர்வு யாழ்ப்பாணத்து வரணியிலும்‌ ழக்கு 


82 ஆவணம்‌ 13, 2002 


மாகாணமான மட்டக்களப்பில்‌ குருக்கள்‌ மடம்‌ முதலான இடங்களிலும்‌ 
நிகழ்ந்துள்ளது. வரணி ஆதீன கர்த்தாக்கள்‌ வீரசைவ மரபினராவர்‌. இலங்கை 
சுதந்திரம்‌ பெறுவதற்குமுன்‌ தமிழகத்துக்கும்‌ ஈழத்துக்கும்‌ இடையேயான 
- போக்குவரத்து சுமுகமானதாகவும்‌ இலகுவானதாகவும்‌ இருந்துள்ளது. 
இதனால்‌ மறைக்காட்டு தரிசனமும்‌ சிதம்பர தரிசனமும்‌ 
யாழ்ப்பாணத்தவருக்கு இலகுவாக இருந்திருக்க வேண்டும்‌. 
யாழ்ப்பாணத்தாரது தொடர்புகள்‌ மறைக்காட்டில்‌ அதிகரித்து இருந்ததற்கான 
சான்றுகளாக வரணி ஆதீனமும்‌ யாழ்ப்பாணத்தார்‌ தெரு என்ற வீதியும்‌ (இது 
தற்போது புதுவீதி என அழைக்கப்படுகின்றது) மறைக்காட்டு கோயிலில்‌ 
காணப்படும்‌ கல்வெட்டுகளும்‌ விளங்குகின்றன. 


இக்கோயிலின்‌ மேலைக்‌ கோபுரத்தின்‌ வாயிலிலும்‌ அம்மன்‌ சந்நிதியிலும்‌ 
கட்டைக்கோபுர வாயிலிலும்‌ காணப்படும்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
கல்வெட்டுகள்‌ பலவற்றில்‌ யாழ்ப்பாண மாவட்ட ஊர்ப்பெயர்கள்‌ 
காணப்படுகின்றன. இவற்றின்‌ எழுத்தமைதி 19ம்‌ நூற்றாண்டுக்கு உரியனவாக 
காணப்படுகின்றன. கொடையாளியின்‌ ஊரும்‌, பெயரும்‌ சதாசேவை என்ற 
வாசகமுமே காணப்படுகின்றது. திருப்பணி தொடர்பான தகவல்கள்‌ 
எவையும்‌ இல்லை. வகைமாதிரிக்கு கீழே மூன்று கல்வெட்டுகள்‌ 
தரப்படுகின்றன. அதன்‌ 8ழ்‌ உள்ள அட்டவணையில்‌ ஊரும்‌ பெயரும்‌ 
தரப்பட்டுள்ளன. லெ பெயர்களின்‌ பதவி நிலை, குழுமம்‌ முதலியன பற்றிய 
குறிப்புகளும்‌ இடம்பெறுகின்றன. இத்தரவுகள்‌ மறைக்காட்டு கோயிலுக்கும்‌ 
யாழ்ப்பாணத்தார்க்கும்‌ இடையே நிலவிய தொடர்புகளை ஆய்வு 
செய்வதற்கான சான்றுகளாக விளங்குகின்றன. 


கிழக்குப்புற கட்டைக்‌ கோபுர வாசலில்‌ உள்ள இக்கல்வெட்டுகள்‌” ஆறு சிறு 
வரிகளில்‌ அமைந்தவை. இங்கு ஒரே வரியில்‌ தரப்பட்டுள்ளன. 
36:1 
வரணி சோளங்கச்சேனாதார்‌ ய முதலியார்‌ பெண்சாதிகதிரியார்‌ 
36:2 
வரணிமாணிக்கவாசக பண்டாரதின்‌ பிள்ளைசிவப்பிறகாச பண்டாரம்‌ 
36:2 
வரணி சோளங்கச்‌ சேனாதாராயமுதலியார்‌ மகன்‌ விரகத்தியார்‌ 





கல்வெட்டுகளைப்‌ படியெடுக்க உதவிய தமிழ்ப்‌ பல்கலைக்கழக கல்வெட்டியல்‌ துறை 
கல்வெட்டு மைப்படி உதவியாளர்‌ திரு. மு. செல்வராஜ்‌, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌ திரு. 
ஆ. துளசேந்திரன்‌, வேதாரண்யம்‌ வரணி ஆஜன முதல்வர்‌ முதலியோருக்கு நன்றி. 


ஆவணம்‌ 78, 2002 
















(இடம்‌. [க்‌ [கொடையாளி பெயர்‌ _ [குற 


சோளங்கச்‌ சேனாதிராய | முதலியார்‌ என்பது 
முதலியார்‌ பெண்சாதி ஒருவருடைய பதவி 
கதிரியார்‌ நிலைப்‌ பெயர்‌, 
மாணிக்கவாசக பண்டாரம்‌ என்ற சொல்‌ 
பண்டாரத்தின்‌ பிள்ளை |-யாழ்ப்பாண 

(மகன்‌) சிவப்பிராகாச | மாவட்டத்தில்‌ 
பண்டாரம்‌ ௮ மரபினரைக்‌ 


சோளங்கச்‌ சேனாதிராய 
முதலியார்‌ மகன்‌ 
வீரகத்தியார்‌ 
ரி கை 
து 

டட lap வண்கை. 
மணை பனி! னி னன்‌ 
ந எ சிதம்பரனார்‌ பெண்சாதி 

ட த்‌ 


கைக்குளர்‌ கைக்குளர்‌ எனும்‌ 
அம்பலவாணர்‌ சாதிப்பிரிவினர்‌ 
Mee ன இ 


யாழ்ப்பாணத்தில்‌ 
வசிக்கின்றனர்‌ 
கண கதிர்காமர்‌ பெண்சாதி 
பன்னிரு அமல்‌ 
[சுழிபுரம்‌ | தலியார்‌) கந்தப்பர்‌. 


மளவராயர்‌ என்பது 
இக்காலத்தில்‌ சாதி 
மூளாய்‌ | சின்னாத்தை 
முதலிக்குட்டி 


சார்ந்ததாகக்‌ 
தறிப்பிடப்படுகிறது 
குணாதன முதலியார்‌ 
கமரப்பெருமாள்‌ 























































84 


ஆவணம்‌ 13, 2002 


Es 
© 


கச்‌ U0 


ண்டை | குளந்தையார்‌ மகள்‌ 


நளத்தியார்‌ 
நிர்ச்சிங்க வளதரையர்‌ 


ந 






வளதரையர்‌ அரசியல்‌ 
அதிகாரத்துடன்‌ 
தொடர்புடையதா 
என்று தெரியவில்லை 


்‌ ம்‌ | சிதம்பர உடையாரும்‌ 
பெண்சாதியும்‌ 


வரணி | பொடுங்கர்‌ சிதம்பர(ர்‌) 













2 | 
12 


ரணி | பொடுங்கர்‌ அம்பலவர்‌ _ 


2 












ஆங்கில அரசின்‌ 8ழ்‌ 
கடமை புரிந்த கிராமத்‌ 
தலைவர்‌ 







































தியாகர்‌ சிதம்பர பனங்காமம்‌ என்பது 

உடையார்‌ பனங்காம வன்னி பெருநிலப்‌ 

வன்னிபம்‌ குலசேகர பரப்பின்‌ பிரிவு இது 

பண்ணவன்‌ யாழ்‌ மாவட்டத்துள்‌ 
அடங்காதது 

நிலக்குடபூதரும்‌ அவர்‌ 

பெண்சாதி மயிவாத்தை 












மாப்பாண முதலி 
என்பதும்‌ யாழ்ப்பாண 
இராச்சிய காலத்தில்‌ 
இருந்து வழங்கி வரும்‌ 
அரசியல்‌ அதிகார 
வம்சா வழி 
யினரைக்‌ 
தறிக்கும்‌ பெயர்‌ 


கைக்குளர்‌ 
ஆனந்தன்‌ 
ாய்‌ நகையார்‌ 


85 


வரணி இராசிங்க 
மாபாண முதலியார்‌ 
சிதம்பரர்‌ பெண்சாதி 
பொடுங்காத்தை 


















‘eo 
5 5 








£3 
ட்‌ 
| 


ஆவணம்‌ 13, 2002 







சந்திரசேகர முதலியார்‌ 


மடந்தை பாகர்‌ 











இதம்பர உடையார்‌ 
புத்திரன்‌ அளியாரும்‌ 
கந்தர்‌ மகள்‌ 

சின்னாத்தையும்‌ 











செயம்‌ மருதாத்தை மகன்‌ 
த வாத்தை 


மூளாய்‌ | குன்றன்‌ முதலியார்‌ 
வெள்ளையர்‌ 


வில்‌ 


நல்லூர்‌ 


்‌ 






சந்நிதி 
பின்புறம்‌ 





பொற்கொல்லர்‌ 


86 


ஆவணம்‌ 13, 2002 





இடம்‌: 
காலம்‌: 


செய்த; 


A WN 4 


38. அழகன்குளம்‌ செப்பேடு 
எஸ்‌. எம்‌. கமால்‌, இராமநாதபுரம்‌. 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, அழகன்குளம்‌ வடக்குத்தெருவில்‌ உள்ள 
தங்கசாமி கோனார்‌ இடம்‌ உள்ளது. 
முத்து ரகுநாத சேதுபதியின்‌ சகோதரர்‌ முத்துவயிரவ நாத சேதுபதி 
சகம்‌ 1631, விகாரி (இ. பி.1720). 

கிழவன்‌ ரெகுநாத சேதுபதிக்குப்‌ பிறகு சேதுநாட்டை 
இருபிரிவுகளாகப்‌ பிரித்து முத்துவயிரநாத சேதுபதியும்‌ முத்து விஜய 
ரகுநாத சேதுபதியும்‌ ஆட்சி புரிந்துள்ளனர்‌. அல்லது ஏதோ ஒரு 
காரணத்தினால்‌ முத்து விஜய ரகுநாத சேதுபதி ஆட்சிப்‌ பொறுப்பை 
ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில்‌ சேதுபதியாக பதவியேற்ற முத்து 
வயிரவநாத சேதுபதி என்பவர்‌ சேது நாட்டின்‌ மன்னராக இருந்தார்‌ 
என்பது உறுதிப்படுகிறது. இதே மன்னர்‌ தொடர்ந்து ௧. பி.1711இல்‌ 
சிறப்பாக இராமாயணப்‌ பிரசங்கம்‌ செய்ததற்காக மேலச்செல்லனூர்‌ 
சாந்துப்‌ புலவர்‌ மகன்‌ சர்க்கரைப்‌ புலவருக்கு இரு ஊர்களைத்‌ 
தானமாக வழங்கியுள்ளார்‌. நமக்குக்‌ கிடைத்துள்ள சேதுபதி மன்னர்‌ 
செப்பேடுகளில்‌ முத்து விஜய ரகுநாத சேதுபதியின்‌ முதலாவது 
செப்பேடு இ.பி.1712ஐ சார்ந்ததாகும்‌. ஆதலால்‌ இராமநாதபுரத்தில்‌ 
திழவன்‌ ரெகுநாத சேதுபதியை அடுத்து முத்து வயிரவநாத சேதுபதி 
என்பவர்‌ இ.பி.1710 முதல்‌ கி.பி.1712 வரை ஆட்சி புரிந்துள்ளார்‌ 
என்பதை மேலே கண்ட செப்பேடுகள்‌ தெரிவிக்கின்றன. சேதுபதி 
மன்னர்கள்‌ சேது மார்க்கத்தில்‌ நடைப்பயணமாக வருகின்ற 
பயணிகளுக்கு ஆங்காங்கு அன்ன சத்திரம்‌ வைத்து உணவு வசதிகள்‌ 
செய்ததைப்‌ போன்று சில தனியார்களும்‌ திருமடங்களை நிறுவி 
பயணிகளின்‌ பயன்பாட்டிற்கு உதவி வந்ததை இந்தச்‌ செப்பேட்டில்‌ 
குறிப்பிடப்படுகின்ற மூர்த்திமடம்‌ வாயிலாக அறிகின்றோம்‌. இந்தச்‌ 
செப்பேட்டில்‌ தானம்‌ வழங்கப்பட்ட பின்னாணியாரேந்தல்‌ 
செவ்விறாக்கை நாட்டு அழகன்‌ குளத்தில்‌ . அமைந்திருந்ததாக 
குறிப்பிடப்பட்டுள்ளது. செவ்விறாக்கை நாடு என்பது இன்றைய 
இராமநாதபுரத்திற்கு வடக்கே தேவிபட்டணத்திற்கு தெற்காக 
அமைந்துள்ள பகுதியாகும்‌. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்‌ மகாமண்டலேசுவரன்‌ அரியராயிர தளவிபாடன்‌ பாசைக்கு 

த்‌ தப்புவராய கண்டன்‌ மூவராய கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண்டநா 
டு கொடாதான்‌ பாண்டிமண்டலத்‌ தாபநாசாரியன்‌ சோழமண்டலப்‌ 
பிறதிட்டாபணாசாரியன்‌ தொண்டமண்டலப்‌ பிறசண்டன்‌ பூறுவ தெட்சண 


89 


ஆவணம்‌ 13, 2002 


வுத்தர திக்கு சப்த சமுத்திராதிபதி ஈளமுங்‌ கொங்கும்‌ மியாழ்பாண பட்டினமும்‌ 
கெசவேட்டை கண்டருளிய ராசாதிராசன்‌ ராசபரமேசுவர 
ராசமாத்தாண்டன்‌ ராசகுலதிலகன்‌ ராசகெம்பீரன்‌ ராசமனோபயங்கர 

ன்‌ மன்னரில்‌ மன்னன்‌ மன்னர்‌ கெம்பீரன்‌ துட்டரில்த்‌ துட்டன்‌ துட்டர்‌ த 
கம்பீரன்‌ துட்டராய கண்டன்‌ உரிகோல்‌ சுல்தானன்‌ நவகண்ட சக்கிர 

10 வத்தி மலை கலங்கினும்‌ மனங்‌ கலங்காதான்‌ ஒட்டியர்தளவிபாடன்‌ ஒட்‌ 
11 டியர்‌ மோகந்தவிழ்த்தான்‌ துலுக்கர்தள விபாடன்‌ துலுக்கர்‌ மோ 

12 கந்‌ தவிழ்த்தான்‌ தொண்டியந்துறை காவலன்‌ ராமனாத சுவாமி காரிய 

13 துரந்தரன்‌ தாலிக்கு வேலி அடுத்தாரைக்‌ காத்தான்‌ செங்காவிக்‌ கொ 

14 டையான்‌ ஆத்துப்‌ பாச்‌ 


மூறுபசூரயு 


-ராமலிங்கம்‌ துணை - 
15 சி கடலில்ப்‌ பாச்‌ 
1௦ சி அந்தம்பிற கண்டன்‌ பூலோக துரந்தரந்தன்‌ அறிவுக்கு அகத்தியன்‌ சொல்‌ 
17 லுக்கரிச்சந்திரன்‌ வில்லுக்கு விசையன்‌ பொறைக்குத்‌ தருமன்‌ கொடைக்குக்‌ 
18 குமணன்‌ ஸ்ரி மல்லி காச்சுன மகாராயர்‌ சிக்கராயர்‌ சீரங்கராயர்‌ ஆ 

19 னைகுந்தி வேங்கிடபதிராயர்‌ புசபெலராயர்‌ அசுபதி கஜபதி நரபதி இர 

20 ணியகெற்ப சுதாகரனான சேதுபதி நா லுகாற்‌ பீடத்திருந்து பிறிதிவி 

21 ராச்சியம்பண்ணி யருளாநின்ற கலியுக சகார்த்தம்‌ 1631 ந்‌ மேல்‌ 

22 செல்லா நின்ற விகாரி வருஷம்‌ ... உத்தராயணத்தில்‌ வசந்த 

23 ருதுவில்‌ வைய்யாசி மாசத்தில்‌ சுக்கல பட்ச சதுர்த்தி வி 

24 ரித்தியில்‌ ரேபதி நட்செத்திரமும்‌ சுபையோக சுபகரணமும்‌ பெத்த பு 

25 ண்ணிய தெனத்தில்‌ துகவூர்க்‌ கூற்றத்தில்‌ காத்தூரான குலோ 

26 த்துங்க சோளநல்லூரில்‌ கீள்பால்‌ விரையாத கண்டனிலிரு 

27 க்கும்‌ இரணிய கெற்பயாதி ரகுனாதச்‌ சேதுபதியவர்கள்‌ குமா 

28 ராகிய முத்துலிசைய ரகுனாதச்‌ சேதுபதியவர்கள்‌ சகோ 

29 தரரான முத்துவயிரவநாதச்‌ சேதுபதியவர்கள்‌ மூர்த்திமடத்துக்‌ 

30 குச்‌ செவ்விருக்கை நாட்டில்‌ அழகன்‌ குளத்தில்ப்‌ புரவில்‌ 

31 என்‌ குட்டத்துக்குக்‌ கீழ்கரைக்குக்‌ கிழக்கு தாவுச்‌ செய்‌ தென்வரப்பு 

32 க்கு தெற்கு சிங்கனுடையான்‌ குளத்துக்கு மேற்குச்‌ சேதுப்பாதைக்கு வடக்‌ 
33 கு இன்ணன்கெல்லைக்‌ குள்பட்ட பின்னாணியாரேந்தல்‌ தா 

லட்‌ ம்பிற சாசனமாகக்‌ கட்டளையிட்டோம்‌ சந்திராதித்தவரை 

35 சந்ததிப்‌ பிறவேஷமாய்‌ ஆண்டு அனுபவித்துக்‌ கொள்ளக்‌ கட 

36 வராகவுமிந்தத்‌ தர்மத்தை யாதாமொருத்தர்‌ பரிபாலனம்‌ பண்‌ 

37 ணினபேர்களுக்கு காசி சேதுவில்‌ ஆ 

38 யிரம்‌ விறும பிறதிஷ்டை ஆயிரம்‌ சிவலிங்கப்‌ பிறதிஷ்டை 

59 யும்‌ கோடிலிங்க தானமும்‌ லட்சங்‌ கோதானமும்‌ பண்‌ 

40 ணின பலன்‌ பெற்று[டு] ழி வாழக்கடவராகவும்‌ விற்கின்னம்‌ 

41 பண்ணின பேர்கள்‌ கெங்கைக்கரையிலே காராம்பசுவை 

42 க்‌ கொன்ற தோஷத்திலேயும்‌ பிரம்மத்தை வதைத்த பாவத்தினுமே 

43 லயும்‌ போகக்‌ கடவராகவும்‌ இந்த சாசனம்‌ எழுதினேன்‌ அந்த . 

44 நாலங்கராய ரகுநாதபிள்ளை குமாரன்‌ கந்தசுவாமி எழுத்து ராயசத்திர 

45 படிக்கு ஆனந்தநாத நாலங்கராயன்‌ மகன்‌ வெள்ளை நா 

46 லங்கராயன்‌ கையெழுத்து ௨ 


ஆவணம்‌ 18, 2002 


39. நாஞ்சியூர்‌ செப்பேடு 





இ, ஸ்ரீதரன்‌, சென்னை, 


இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, நாஞ்சியூர்‌. 

காலம்‌: இ.பி.1784 புதுக்கோட்டை மன்னர்‌ ஸ்ரீ விஜய ரெங்க சொக்கநாத 
ராமசுவாமி தொண்டைமான்‌ 

செய்தி: புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ உள்ள நாஞ்சியூர்‌ என்ற ஊரை 
நமணராய சமுத்திரம்‌ என்று பெயரிட்டு, அவ்வூரை அக்கிரகாரமாக 
மாற்றி பிராமணர்களுக்கு அளித்ததைச்‌ செப்பேடு கூறுகிறது. நீளம்‌ 55 
செமீ அகலம்‌ 27 செமீ கொண்ட இச்‌ செப்‌ பேட்டின்‌ தலைப்பகுதியில்‌ 
திருமாலின்‌ வாமன வடிவமாகக்‌ குடை ஏந்திய சிறு வடிவம்‌ 
பொறிக்கப்‌. பட்டுள்ளது. பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட கொடை 
ஆதலால்‌ திருமாலின்‌ வாமன அவதாரம்‌ பொறிக்கப்‌ பட்டிருக்க 
வேண்டும்‌. அளிக்கப்பட்ட கொடை 50 பங்காகப்‌ பிரித்து 
அளிக்கப்‌. பட்டுள்ளது. அளிக்கப்பட்டவர்களின்‌ பெயர்களும்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. அதற்குக்‌ ழே ஸ்ரீராம ஜயம்‌ எனத்‌ 
தெலுங்கு எழுத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மகாமண்டே 

லசுவர அரிய விபாடன்‌ பாஷஜஷெ 

க்குத்‌ தப்புவராய கண்டன்‌ மூவராய கண்டன்‌ 

. கண்டர்‌ கண்டன்‌ தண்டைய பிறதாபன்‌ கட்டாரி 

ச்‌ சாளுவன்‌ கண்டநாடு கொண்டு கொண்டநாடு 

கொடாத னொரு பரி கொண்டு திரள்‌ பரி வேட்டமுடை. 

ய குலோத்துங்கன்‌ எம்மண்டலமும்‌ கொண்டு யீழமு 

ந்‌ திரை கொண்ட ராசாதிராசன்‌ ராசமாற்த்தாண்‌ 

டன்‌ ராசகண்டீரவன்‌ கோட்டத்து மன்னியர்கள்‌ சோர்‌ மன்னிய 
0 ரவன்‌ கெடி மன்னியர்‌ காலாந்தகன்‌ தொண்டை மண்டல ஸ்‌ 
11 தாபாணாச்சாரியன்‌ சோழமண்டல பிரதிஷ்டாபானாச்சாரியன்‌ 
12 பாண்டி மண்டலத்து பிரிதிஸ்டாபானாச்‌ சாரியன்‌ மறுமண்ண 
13 யார்‌ கோடாரி குறுமண்ணியர்‌ கோளரி ஒட்டியர்‌ தள 
14  விபாடன்‌ ஒட்டியர்‌ மோகந்‌ தவிழ்த்தான்‌ துலுக்கர்‌ மோகந்தவிள்த்தான்‌ ப 
15 டைகண்டு தத்தளிப்பார்கள்‌ மிண்டன்‌ பஞ்சப 
16 ரணாவதாரள்‌ தற்க்காற்குறதறகன்க விநே 
17 தன்‌ தண்டுவார்‌ மிண்டன்‌ சண்ட பிறசண்டன்‌ புறு 
18 வதெட்சணப்‌ பூமி உத்தரசத்த சமுத்திராதிபதி அசு 
19 ப்பதி கெசபதி நரவேட்டை கண்டரூளிய மல்லிகா 


ட ழம.-0ூ.43 கூல ௬ பு 


ஆவணம்‌ 13, 2002 91 


92 


20 
டச்‌ 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 
32 
33 
34 
3D 
36 
57 
38 
39 
40 
41 
42 


43 


44 
45 
46 
47 
48 
49 
50 
51 
92 
53 
94 
ob 
6 
57 
58 
29 
60 


— 


ர்சுன தேவமகாராயர்‌ பிறபுட தேவமகாராயர்‌ 

னை குந்தி தேவமகாராயந்‌ கிஷ்ணதேவ மகாராயர்‌ 
ராம்தேவ மகாராயர்‌ விருப்பாச்சி தேவமகா 

ராயர்‌ சீரங்க தேவ மகாராயர்‌ பிறுதிவிரா 

ச்சியம்‌ பண்ணியருளா நின்ற சாலியவாக 

ன சகாப்த்தம்‌ 1656 மேல்‌ செல்‌ 

லா நின்ற ஆனந்த (ஜ்‌ சித்திரை மீ 26 அட்சய தி 
நிதியையும்‌ புதன்‌ கிழமையும்‌ ரோகிணி நட்சத்திரமும்‌ கூ 
டின சுபதினத்திலே ராசராச வளனாடு ராசேந்திர சோ 

ழ வழநாடு பன்றி சூழ்நாடு அன்பில்த்‌ தெற்கூரிலிருக்கும்‌ 
யந்திர குலோத்துங்கனான காணியுடைய அரையமக்க 

ளில்‌ ராயரால்‌ பெர்பெத்ந ஸ்ரீமநுராய தொண்டைமானார்‌ பே 
ரனாராய ஸ்ரீ ரெங்க கிஷ்ண முத்து வீரந்‌ மன்ன தொண்டைமானா 
ர்‌ குமரானான ஸ்ரீ விசையரெங்க சொக்கனாத ராமசு 

வாமி தொண்டைமானார்‌ அக்கிறகார தான சாசனம்‌ பண்‌ 
ணிக்‌ குடுத்தபடி நம்முடத்‌ கெப்பணசிரெங்க கிஷ்ணமுத்து வீரந்‌ மன்‌ 
ன தொண்டமானார்‌ பேரிலே சொல்ல நமக்கு சொந்தமாக நடக்‌ 
கிற நாறுத்தாமலைச்‌ சீமையில்‌ சேறுவாசி நாட்டில்‌ வள 
நுகும்‌ நாஞ்சியூரை நமனராய சமுத்திர மென்று பிறுதி நா 
ம்மாகப்‌ பண்ணித்‌ தேவதாயமுள்பட்டப்‌ பங்கு 50 மனை 50 
சகிரணியோதக தாராபூருவமாகக்‌ குடுத்தபடியினாலே யிந்த 
நாஞ்சியூர்‌ நஞ்சை புஞ்சை நாந்கெல்லைக்குள்ப்பட்ட மாவை 
ட மரவடை கோசஞ்சார பூமிசல்மாறாக பூமிந்தி நிக்ஷேபஜன 
திருபாஷாண அக்ஷிண ஆகாமி சித்த சாஸித்திய அஷ்ட போக 
சுவாமியங்களும்‌ சறுவமானியமாக புத்திர பவுத்திரபார 
ம்பரியமாக ஆசந்தார்க்குமாக தானாதி வற்கிறிய வனிம 
யொக்கியமாக அனுபவித்துக்‌ கொள்ளவும்‌ யிந்தப்‌ பங்‌ 

கு 50 க்கும்‌ பாகை விபரம்‌. | 

நமனராய சமுத்திரம்‌ கீன சங்கை பங்கு 50 பேருவழி 
வாத்தியார்‌ வைத்திய அய்ய பங்கு - 1 

உதையாத்திரி காத்தியார்‌ பங்கு - 1 

விசுபதி காத்தியார்‌ பங்கு - 1 

ரெங்கய்யன்மார்‌ பங்கு - 1 

புரோகித வைத்திய அய்யன்‌ பங்கு-1 

சீத்தாராம அய்யன்‌ பங்கு - 1. 

கோகருண்ணா சாத்திரியார்‌ பங்கு - 1 

அய்யப்பரசாபய்யன்‌ பங்கு - 1 

வேங்கிட்டராயர்‌ ரெங்கய்யன்கார்‌ பங்கு - 1 
ஆதிநாறாயணப்பய்யன்‌ பங்கு - 1 

திருமலையறாமய்யன்‌ பங்கு - 1 

ராயசம்‌ ரெங்கய்யன்‌ பங்கு - 1 


ஆவணம்‌ 75, 2002 


61 
62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
TL 
72 
75 
74 
1 
76 
ர்‌ 
78 
19 
60 
61 
82 
83 
64 
85 
86 
87 
88 
89 
90 
91 
92 
93 
94 
95 
96 
97 
98 


ஆவணம்‌ 13, 2002 


ராமய்யன்கார்‌ பங்கு - 1 
ஆந்தை ரெங்கய்யன்‌ பங்கு - 1 
தின சேரி ராமசுவாமிய்யன்‌ - 1 
சீட்டு நாறப்பய்யன்‌ - 1 

காந்த பதானி சுப்பய்யன்‌ - 1 
லெசிர வெங்கிட்டாரய்யன்‌ - 1 
ரம பிங்கய்யன்‌ - 1 

வீணை அய்யவாரய்யன்‌ - 1 
திருவமுடையார்‌ பாஷராய - 1 
வெங்கிட்ட நரசிங்கய்யன்‌ - 1 
தனுசுகோடி அய்யன்‌ - 1 

பூசை ரெங்கய்யன்‌ பங்கு - 1 
தேவதாயம்‌ - 1 
ராமச்சந்திரிய்யர்‌ பங்கு - 1 
வெங்கிட்டையர்‌ பங்கு - 1 
நத்தம சீனிவாசமம்‌ மாசிரியர்‌ பங்கு - 1 
தன்மாசாரியார்‌ பங்கு - 1 
குப்பர்‌ பட்டாசாரி பங்கு - 1 
சோனாத்திரி சாத்தியார்‌ - 1 
சின்ன கிஷ்ணயன்கார்‌ - 1 
சிங்காச்சாரியார்‌ பங்கு - 1 
வெங்கடாசலய்யன்‌ பங்கு - 1 
கோபாலசாமி அய்யன்‌ பங்கு - 1 
அழகிரி அய்யன்‌ பங்கு - 1 
சூரிய நாராயண அய்யன்‌ - 1 
தச்சாணி ராமய்யன்‌ - 1 
வேங்கை வெங்கிட்டயன்‌ நாராயணன்‌ - 1 
சீட்டு வேங்கடாசலமய்யன்‌ 2 
ராணுவ நாறாய்யன்‌ 1 

ராமா பண்டிதரய்யன்‌ -1 

துக்கை பூசை ராயரங்கய்யன்‌ 1 
பூசை சேஷ கிறி நாரண பட்டந்‌ 1 
ராயபுரம்‌ தருமி அய்யன்‌ பங்கு 1 
சுப்பையர்‌ பாவுதற்‌ பங்கு 1 
புல்லதரு வேங்கிடாசாமி 1 
பூசை முத்தய்யன்‌ பங்கு 1 

ரெங்க யோகி யய்யன்‌ பங்கு 1. 
ஆகக்‌ கிணசங்ன பங்கு 1 


93 


பின்‌ பக்கம்‌ 


ஸ்ரீ ராம ஜயம்‌ (தெலுங்கு) 


99 

100 
101 
102 
103 
104 
105 
106 
107 





94 


தான பாலனயோர்‌ மத்யே தானாச்ரேயா னுபாலனம்‌ 
தானார்‌ ஸ்வர்க மவாப்னோதி பாலநாதச்‌ யுதம்‌ பதம்‌ 
ஸ்வதத்தம்‌ பரதத்தம்‌ வா பூமிம்‌ விப்ரஸ்ய யோஹரேத்‌ 
ஷஷ்டர்வர்ஷ ஸஹஸ்ராணி விஷ்ட்டாயாம்‌ ஜாயதே கருமி : 
இந்த தர்மத்துக்கு யாதாமொருவன்‌ ்‌ 

விகாதம்‌ பண்ணாகு 

றான்‌ அவன்‌ கெங்கைக்‌ கரையிலே நல்லபிராமண 

னையும்‌ காராம்‌ பசுவையும்‌ கொன்றதோஷத்தி 

லெ போவான்‌. 





ஆவணம்‌ 73, 2002 


40. செவ்வாய்பேட்டைச்‌ செப்புப்பட்டயம்‌ 





இடம்‌: 


காலம்‌: 
செய்தி: 


ப. காசிலிங்கம்‌, சேலம்‌. 


செவ்வாய்பேட்டை சின்ன எழுத்துக்காரத்‌ தெருவில்‌ உள்ள 
ஸ்ரீபிரசன்ன வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோவில்‌." 
சக ஆண்டு 1762 சார்வரி (க. பி. 1840) 


36.5 செ.மீ, அகலம்‌ 23 செ.மீ, எடை 1250 கிராம்‌, முன்பக்க வரிகள்‌ 39, 
பின்‌ பக்க வரிகள்‌ 36. தலைப்பகுதியில்‌ வேல்‌ போன்ற 
அமைப்புடையது. இதில்‌ வைணவ சின்னங்களான திருச்சக்கரம்‌, 
திருநாமம்‌, சங்கு உருவங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இதில்‌ உள்ள 
துளையில்‌ உறுதியான செம்பு வளையம்‌ கோர்க்கப்பட்டுள்ளது. 
சேலம்‌ புதுப்பேட்டையைச்‌ சேர்ந்த 18 வண்ணத்தார்‌ (வணிக 
சாதியார்‌) ஒன்று கூடி இப்பட்டயத்தை உருவாக்கியுள்ளார்கள்‌. 
இப்பட்டயத்தை எழுதியவர்‌ அழகப்பன்‌. பிரசன்ன வெங்கடேசுவரர்‌ 
சுவாமிக்கு பூசை செய்யும்‌ ஸ்தானிகர்‌ சேமைய்யன்‌ குமாரன்‌ 
ராமய்யன்‌ சுவாமியாருக்கு இப்பட்டயம்‌ எழுதி 
அளிக்கப்பட்டுள்ளது. மேற்படி 18 வண்ணத்தாரும்‌ தாம்‌ செய்கின்ற 
தொழிலாலோ வியாபாரத்தாலோ பெறுகின்ற வருமானத்தில்‌ ஒரு 
பகுதியை சுவாமி காரியத்திற்கு கொடுக்க வேண்டும்‌ எனபது 
இப்பட்டயத்தின்‌ முக்கிய நோக்கமாகும்‌. பட்டயம்‌ 18 வண்ணத்தார்‌ 
என்று குறிப்பிட்டிருந்தாலும்‌ 11 வண்ணத்தார்‌ பெயர்கள்தான்‌ 
குறிக்கப்பட்டு உள்ளன. அவர்கள்‌ முறையே, 


வலங்கையார்‌ 

தொழுவ நாயக்கபாடிகள்‌ 
கன்னடியர்‌ 

வெள்ளாஞ்‌ செட்டியார்‌ 
குச்சலியர்‌ 

பட்டு நூல்‌ செட்டியார்‌ 
பத்துமசாலியர்‌ 


3. று டெ மே. ஈவ்‌ 


அப ப ப - -_ _டடடபப்பய்வயயவையய வையை 


| 


இந்த செப்பேட்டை கொடுத்தவர்‌ : திரு. மு. ராசா (உரிமையாளர்‌ திருமுருகன்‌ எலக்ட்ரிக்கல்ஸ்‌), 


நாமக்கல்‌. இச்செப்பேடு படிக்க உதவியவர்கள்‌ : இரு வெ. இரா. துரைசாமி, இரு. நா. குமாரசாமி, 
கூட்டுறவு சார்பதிவாளர்‌ (ஓய்வு) ஆகியோருக்கு நன்றி, 


95 


ஆவணம்‌ 73, 2002 


8 சேடர்‌ 
9 சேனக்‌ குடையர்‌ 


10 சிவனடியார்திருவிளக்கு குடி 


11 நாடார்‌ 


சுவாமிகாரிய செலவுக்காக வரி விதிக்கப்பட்ட பொருள்கள்‌ 
நதிஷ்டம்‌, ஜவுளி, நெடுமுலம்‌, சிகப்புநூல்‌, புகையிலை, பாக்கு, 
மிளகு, பூண்டு, தவசம்‌ (தானியம்‌) மற்றும்‌ சில்லறைப்‌ பொருள்கள்‌. 
சில்லறைக்‌ கடை, ஐவுளிக்கடை, ஆமணக்கானக்கடை 
இவைகளுக்கு மாத வரி வசூலிக்கப்பட்டது. எழுத்து (ஓவியம்‌) 
மற்றும்‌ நகைக்கூலிப்‌ பெறுபவர்கள்‌ பத்துப்பணத்துக்கு ஒரு காசு 
செலுத்த வேண்டும்‌ எனக்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. 


செப்பேடு 
ஸ்ரீபிரசன்ன வெங்கடாசலபதி சகாயம்‌. 


சுவாமியாருக்கு மகமைப்‌ பட்டயம்‌ எழுதிக்‌ குடுத்த சாசனம்‌. ஸ்ரீமது 

ஸ்வஸ்தஸ்ரீ மகா மண்டலேசுவர அரியதளவிபாசாக்கி தப்புவராயகண்டன்‌ 
கண்டனாடு கொண்டு கொண்டனாடு குடாதான்‌ இம்மண்டலமு யீளமுந்‌ திறை 
கொண்டருளிய ராசாதிராசன்‌ ராச பரமேசுபரன்‌ ராச மாற்தாண்டன்‌ ராசாக்கள்‌ 
தம்பிரான்‌ றணமுகத்துக்கு வீரன்‌ ராச கோலாகலன்‌ ராச கெம்பீரன்‌ 
பூமண்டலாதிபன்‌ பூலோக னாமகன்‌ புரந்தர சவுந்தராதிபன்‌ சொல்லுக்கு 
அரிச்சந்திரன்‌ வில்லுக்கு விசையன்‌ மல்லுக்கு பமன்‌ பொருமைக்கு தருமரு குகத 
சோழன்‌ குடைக்கு கற்ன்னன்‌ 


இப்படி நீதி நெறி தவறாமல்‌ செங்கோல்‌ வழுவாமல்‌ றாச்சிய பாறம்‌ நடத்திக்‌ 
கொண்டு வருகிற காலத்திலே புசபலராயர்‌ வல்லாளராயர்‌ கதம்பறாயர்‌ 
கஷ்தூரிறாயர்‌ வீரவசுந்தறாயர்‌ இப்படி றாச்சிய பாறம்‌ நடத்திக்‌ கொண்டு 
வருகிற காலத்திலே சாலிய வாகன சகாத்தம்‌ கலியுகம்‌ 4762 மேல்‌ 
செல்லாநின்ற காலத்திலே மயிசூர்‌ ராசா திரிகிஷ்ணராசுடையார்‌ காரியத்து 
முகற்த்தனாகிய சேலஞ்‌ சென்னராசா வய்யனவர்கள்‌ நாளயில்லே சாறுவரி ணா 
ஆவணி மீ 2 தெசமி 56 னாழிகை சுபனாம யோகம்‌ 30 னாழிகை பாலவாகறண 
22 னாழிகை அவுட்ட நட்சத்திறம்‌ 15 நாழிகை பிறயோற்ப்பதினாள்‌ இந்த சுப 
தினத்தில்‌ புதுப்பேட்டையில்‌ எழுத்துக்காற வீதியில்‌ எழுந்தருளிய பிறசன்ன 
வெங்கிடேசுபர்‌ சுவாமியாருக்கு பூசைபண்ணுகிற ஷ்தானு சேமய்யன்‌ குமாரன்‌ 
ராமயன்‌ சுவாமியாருக்கு தேசம்‌ பதினெட்டு வண்ணத்தாரும்‌ கூடி மகமை 
பட்டயம்‌ உண்டாக்கி குடுத்த விபரம்‌ 


96 ஆவணம்‌ 13, 2002 





வெள்ளாஞ்செட்டிகளில்‌ வசந்தராய செட்டியார்‌ ஆண்டா செட்டியார்‌ தாதி 
செட்டியார்‌, குச்சலிய கெங்கராயன்‌ தயறாமயன்‌, பட்டுனூல்‌ புட்டா கிஷ்ண 
செட்டியார்‌ அம்மாபேட்டை வசந்த செட்டியார்‌ ஏகாம்பற செட்டியார்‌, 
பத்துமசாலயரில்‌ கிஷ்ண செட்டியார்‌ கோவிந்த செட்டியார்‌, சேடரில்‌ 
அய்யங்காரு செட்டியார்‌ தாமோதர செட்டியார்‌, சேனக்‌ குடையாரில்‌ சிவத்தா 
செட்டியார்‌, சிவனடியார்‌ திரு விளக்கு குடியில்‌ சேலம்‌ தித்தா, செட்டியார்‌ 
சந்திரமாலை செட்டியார்‌ அரிய புத்திர செட்டியார்‌, னாடார்‌ முத்துக்‌ கருப்ப 
செட்டியார்‌ வேறியஞ்‌ செட்டியார்‌ சேலம்‌ நாம கிஷ்ணயன்‌ வெங்கிடபதி 
செட்டியார்‌ பிச்ச செட்டியார்‌ பின்னையும்‌ பலரும்‌ பதினெட்டு வண்ணத்தாரும்‌ 
கூடி இந்த சுபதினத்திலே பிறசன்ன வெங்கடேசுபர்‌ சுவாமியாருக்கு மகமை 
பட்டயம்‌ எழுதிக்‌ குடுத்த விபரம்‌ நதிஷ்ய பொதிக்கு விசை 1/4 வெரும்‌ 
பொதிக்கு விசை 1/4 சவுளிப்‌ பொதிக்கு பணம்‌” 1/2 நெடுமுளப்‌ பொதிக்கு 
பணம்‌ 3/8 செகப்புனூர்‌ பொதிக்கு பணம்‌ 1/4 புகயிலை பொதிக்கு பணம்‌ 3/8 
பல சறக்குப்‌ பொதிக்கு பாக்கு மிளகு பூண்டு எப்பேற்பட்ட பொதிக்கும்‌ பணம்‌ 
3/8 தவசப்‌ பொதிக்கு பணம்‌ 1/16 உப்புப்‌ பொதிக்கு பணம்‌ 1/5(?) சில்லரைக்‌ 
கடைக்கி மாசம்‌ பணம்‌ 3/8 சவுளிக்கடைக்கி பணம்‌ 1/4 ஆமணக்காணத்துக்கு 
சேருவ எழுத்து நகை யாதாமொரு வாகாயக்கம்‌ பண்ணினாலும்‌ 
பத்துப்பணத்துக்கு ஒரு காசு வீதம்‌ தடுக்கித்து இந்தப்படி சம்மதிச்சுப்‌ பதினெட்டு 
வண்ணத்தாரும்‌ எழுதிக்குடுத்தது புத்திர பவுத்திர பரியமாயி சந்திர சூரியர்கலுங்‌ 
காவேரியுள்ள மட்டும்‌ இந்த தற்மத்தை யாதாமொருவன்‌ இடைகூரு 
செய்தானாகில்‌ அவனுக்கு சொக்கம்‌ புத்தியீர்லோ பரலோகம்‌ வைகுண்டம்‌ 
கெடையாமல்‌ கங்கைக்‌ கரையிலே காறாம்‌ பசுவை கொன்ற தோஷத்திலே 
போகக்கடவேறகவும்‌ காசி றாமேசுரத்துக்கு போற பிறாமணனை கெற்ப 
ஸ்த்திரியை கொண்ண தோஷத்திலே போகக்‌ கடவேறாகவும்‌ இந்த தற்மத்தை 
மனசிலே வச்சு நடத்தி வந்த பேர்கள்‌ வங்கிஷம்‌ பரிபாலனமாயி அஷ்ட்ட 
அசுபிறிய வந்தார்‌ பூலோகத்திலே வாழ்ந்து சுகமாயிருக்க கதவேறாகவும்‌ இந்த 
தாம்பிற சாசனம்‌ எழுதின நன்மைக்கு அழகப்பன்‌ எழுதின சாசன பட்டயம்‌ 
பிரசன்ன வெங்கிடாசலபதி சகாயம்‌. குரு கடாஷம்‌ முண்டாகதாகவும்‌ ௨ கூலி 
எழுத்துக்காரர்‌ மாசம்‌ மத்தியானம்‌ சம்பளம்‌ உண்டானது. சம்பள மேனாக்கி 
குடுக்க கடவேறாகவும்‌ வெங்கிடாசலபதி சகாயம்‌. 





ப என்னும்‌ குறியீட்டில்‌ காட்டப்பட்டுள்ளது. 


98 ஆவணம்‌ 18, 2002 





41. மேல்சேவூர்‌ நாயக்கர்‌ கல்வெட்டு 


கோ, உத்திராடம்‌, சென்னை. 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌ செஞ்சிவட்டம்‌ மேல்சேவூர்‌ நல்ல தண்ணி 
குளம்‌ தென்பகுதிப்‌ பாறை. ” 

காலம்‌: இ.பி.76-172ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: நல்லமங்கை நாச்சியாருக்கு சுக்கிரவார பூசைக்கு நிலம்‌ கொடுத்தது. 


கீலக வருடம்‌ பங்குனி மாதம்‌ 15 சேவூர்‌ 

நல்லமங்கை தாயாற்கு ங்‌எட்டுநாளைசி சுக்கிரவார பூசை 

க்கு மாச்சிநாயக்கர்‌ புண்ணியமாக ஈருக்கு இயத்து நாயக்கர்‌ 
உபையமாக கட்டளை விட்டநிலம்‌ அய்யனார்‌ கோயில்‌ முன்‌ ஓடை 
நஞ்சையும்‌ புன்சையும்‌ 


n> WANE 


ee 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை மாணவர்‌ இரு. ச.வெங்கடாசலம்‌ தகவல்‌ தந்து 
படியெடுக்க உதவினார்‌, 


ஆவணம்‌ 13, 2002 என்‌ 





42 : 7 


இடம்‌: 


42. உடன்படிக்கை ஓலைகள்‌ 
மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌, பாளையங்கோட்டை. 


சேரன்மகாதேவி ஊரைச்‌ சேர்ந்த திரு.எம்‌.இ. முகமது அலி வசம்‌ 


சு 
உள்ளது. 


காலம்‌: 1887. 


செய்தி: ஏழு ஓலைகளைக்‌ கொண்டுள்ளது. இருபக்கமும்‌ எழுதப்‌ 


பட்டுள்ளது. செய்தி தமிழிலும்‌, கையெழுத்து அரபு மொழியிலும்‌ 
உள்ளன. சையது முகமது யூசுபு என்பவர்‌ தஞ்சாவூர்‌ சீமையைச்‌ 
சேர்ந்த அமத்தீசுரம்‌ என்ற கிராமத்தில்‌ பள்ளிவாசல்‌, மகலம்‌, 
பள்ளிக்கொல்லை, பாவுவெளிக்‌ கொல்லை, வீடு, தோட்டம்‌ 
ஆகியவைகளை உண்டாக்கியுள்ளார்‌. அதில்‌ ஒரு பகுதியை 
தன்னுடைய மகளுக்கு தனமாக வழங்கியுள்ளார்‌. மேலும்‌ அந்த 
பள்ளிவாசலினுடைய நிலைமையும்‌, காணியாட்சி மாற்றிக்‌ 
கொடுக்கப்பட்ட செய்தியினையும்‌ இவ்வேடுகள்‌ தெரிவிக்கின்றன. 


விசற்த்தி ஹே [10112 இதுக்கு யெகவிளம்பி ன தை மீ [18]இல்‌ தஞ்சாவூர்‌ 
சீமையை அமத்தீசுர மகலி காணியாஷ்ச்சிக்காறானானாகிய சயிது மகமது 
யிசுபு என்‌ குமாரன்‌ சயிது பகுற்‌ 

தீனுக்கு னான்‌ யெழுதிக்‌ குடுத்த யிபத்து பகீசீசு குடுக்குமிடத்தில்‌ 
மேப்படிஅமத்த்சுவரம்‌ பள்ளி வாசல்‌ மகலம்‌ அதைச்‌ சேந்த சுத்துப்பட்டு 
கிறாமத்து மகலம்‌ பள்ளிக்‌ கொல்லை பாவு கெளிக்கொ 

ல்லை வீடு தோட்டம்‌ அடங்கலும்‌ னான்‌ உண்டாக்கி அனுபவிச்சு வந்ததில்‌ 
நெட்டப்பாவு மகமதுக்கும்‌ யென்‌ பொண்ணுக்கும்‌ னான்‌ குடுத்த 
பள்ளிவாசல்‌ கிணத்து தெற்கு படுகைக்கு வடக்கு மேல்‌ படுகை 

க்கி கிழக்கு வெளி நடப்புக்கு மேற்கு யிந்த நாலு சதிரத்துக்கு உட்பட்ட 
நிலமும்‌ சுத்துப்பட்டுக்‌ கிறாமத்து வருமானத்தில்‌ மூணிலெ ரெண்டு பங்கு 
அவனுக்கு போக ஒரு பங்கு எனக்கு சேந்ததும்‌ இதுக்கெல்லாம்‌ 

நான்‌ அனுபவிச்சு வந்த மகலம்‌ நான்‌ யிவ்விடம்‌ வரும்‌ போது என்‌ மகன்‌ 
மகமது சரீபை அந்த மகலத்தில்‌ வைச்சுப்‌ போட்டு நான்‌ யிவ்விடம்‌ வந்த 
பின்பு அவன்‌ காயீலாவாய்‌ யிவடம்‌ வந்து மவுத்தாப்‌ போனான்‌ பி 

ற்ப்பாடு அந்த மகலம்‌ ஆளுகுறதுக்கு என்‌ பிள்ளைகளில்‌ சயிது அபுதல்‌ 


இச்சுவடிகளை அறியவும்‌ படிக்கவும்‌ உதவிய பாளையங்கோட்டை திருவாளர்‌ செ. 
முத்துகனி, பே. அருண்பிரசாத்‌, ஆகியோருக்கு நன்றி. 


100 


ஆவணம்‌ 13, 2002 


காதர்‌ சயிது யாசீன்‌ சயிது மகமது சயிது சுலுத்தான்‌, யிவாளில ஒருவரை 
அவடம்‌ போகச்‌ சொன்னால்‌ அ.மு குப்‌.௮பக்‌ காட்டு மக 

7 ல தங்களுக்கு அக்கரையில்லை யென்று சொல்லிப்‌ போட்டதின்‌ பேரில்‌ நீ 
அவடம்‌ போகுறதாச்‌ சம்மதித்து என்னை கொண்டபடியினாலே ஒனக்கு டை 
மகலம்‌ நான்‌ அனுபவிச்சு வந்த மேலெழுதிய படிக்கி பள்ளி 

8 த்‌ கொல்லை பீற வெளிக்‌ கொல்லை வீடு மனை தோட்டம்‌ மகலம்‌ 
மத்துமுள்ளதும்‌ உனக்கு என்‌ சம்மதியும்‌ பேரில்‌ யிபத்து பக்குவசாய்‌ 
குடுத்துவிட்டேன்‌ நீனும்‌ சம்மதித்து வாங்கி கொண்ட படியினாலே நீனும்‌ 

9 உன்‌ பிள்ளைகள்‌ தலைமுறைக்கு ஆண்டு அனுபவிச்சு கொள்ளவும்‌ மத்தபடி 
எனக்கும்‌ என்‌ வாரீசாய்‌ அனந்தகாரருக்கும்‌ காவுக்கும்‌ உன்னை தவிர 
மத்தவாளுக்கு சுவந்திரிக்கம்‌ யென்‌ ணெண்ணைக்கும்‌ அக்கரை 

10 யில்லை யின்ன தேதி முதல்‌ கொண்டு மேலேழுதிய படிக்கி நனெ ஆண்டு 
அனுபவிச்சு கொள்ளவும்‌ மேலும்‌ அமுதீசுரம்‌ பள்ளிவாசல்‌ பேருக்கு 
செட்டிலிங்கம்‌ கிராமத்தில்‌ நஞ்சை நிலம்‌ 10 லியும்‌ 

11 சாரி ஆகி சிறுதுநாளைக்கி பிற்ப்பாடு பந்தாகி போனதுக்கு அதற்காக னான்‌ 
உண்டாக்கி யிருகுற பாச்சி மாசநம்‌ அதுவும்‌ ஒன்றுக்கே யிபத்து பக்கு 
சீசாயாயி குடுத்து விட்டேன்‌ நீனெயெடுத்துக்‌ கொண்டு ஆண்டு 

12 அனுபவிச்சு கொள்ளவும்‌ யென்‌ தமையமாற்கள்‌ யென்‌ பேருக்கு யெழுதிக்‌ 
குடுத்து யிருக்கிற ஆதரவுகளும்‌ மத்தவர்‌ ஆதரவுகளும்‌ உன்னிடத்தில்‌ 
குடுத்துவிட்டேன்‌ நீனே வைத்து ஆண்டு அனுபவிச்சு கொண்‌ 

13 டு சொகத்திலே யிருக்கவும்‌. இந்த படி யென்‌ மனோராசீயாய்‌ உனக்கு 
யெழுதி குடுத்த யிபத்து பக்குசீசு சையி எழுதின நம்மைக்கி வெள்ளூர்‌ அசன்‌ 
பாயிராவுத்தன்‌. 
யிந்த கீரல்‌ சாஷ்ச்சி அபத்தீசுரம்‌ நாட்டாமை பீற்மமது றாவுத்தர்‌ யிந்த கீரல்‌ 
சாஷ்ச்சி ஷெயூர்‌ சின்னப்பா றாவுத்தர்‌ யிந்த கீரல்‌ சாஷ்ச்சி கறத்தையா 
றாவுத்தர்‌ சாஷ்ச்சி கையெழுத்து அபுபக்கர்‌ றாவுத்தர்‌ யிந்த கீரல்‌ சாஷ்ச்சி 
சுல்தான்‌ லெப்பை பீர்‌ முகமது அறிவேன்‌ யிப்படிக்கு குலமாலை கறச்சாற்‌ 
அபுதுற்‌ றகிமான்‌ அறிவேன்‌ 


422 2 

1 எறவிளம்‌ ண தையி மீ 1ல்‌ தஞ்சநகர்‌ சீமை அமத்தீசுறம்‌ காணியாசக்கி 
லெப்பை சயிது மகமது யீசுபு சாய்பு குமாரன்‌ சயது புகுர்தீன்‌ 

2 சாய்பு அவர்களுக்கு டே அமத்தீசுறம்‌ நாட்டாமை பீறுமகமது றாவுத்தர்‌ 
அபுபக்கர்‌ றாவுத்தற்‌ சின்னப்பா றாவுத்தற்‌ படேசா ராவுத்தற்‌ யிபிராயி 
றாவுத்தற்‌ 

S$ மத்து முண்டான சாமித்து அனபேரும்‌ தங்களுக்கு யெழுதிக்‌ குடுத்த வாக்கு 
ஒப்பு உடம்பிடிக்கை குடுக்குமிடத்தில்‌ தங்கள்‌ தொகப்பனார்‌ நெடுநாளாய்‌ 
மெ மகலம்‌ காணி 

4 யாஷ்ச்சியை ஆண்டு அனுபவிச்சு வரச்செ அவற்‌ தமையன்மார்கள்‌ 
சுலுத்தான்‌ லெப்பை சயிது உசேன்‌ லெப்பை யிவாள்‌ யிருபேரும்‌ 


ஆவணம்‌ 13, 2002 101 
8 


தொப்பனார்‌ பட்ட 

5 கடனில்‌ தங்கள்‌ ரெண்டு பங்கு கடன்‌ குடுக்க திறுவாகமில்லாமல்‌ அந்தக்‌ 
கடனுக்கு யீடாய்‌ ரெண்டு பங்கு மகலம்‌ பள்ளிக்‌ கொல்லை பீறவெளி 
கொல்லை வீடு 

6 மத்துமுள்ளதும்‌ உங்கள்‌ தொகப்பனாருக்கு கிறெயமாய்‌ யெழுதி குடுத்து 
விட்டார்கள்‌ வேலூர்‌ சயிது மகம்மது லெப்பையும்‌ தன்னுடைய பங்கு 
மகலம்‌ மத்துமுள்ளதும்‌ 

7 தங்கள்‌ தொகப்பனாருக்கே தானே யெழுதிக்‌ குடுத்து விட்டார்‌ ஆக பங்கு 
மூனும்‌ யுங்கள்‌ தொகப்பனார்‌ பங்கு ஒண்ணும்‌ யிந்த நாலு பங்கும்‌ யுங்கள்‌ 
தொகப்பனாரே 

8 ஆண்று அனுபவிச்சு வரச்செ அவர்‌ வடக்கே நபாபு சாய்பு யிடத்தில்‌ 
மானியம்‌ சம்பாதித்து அந்த வருமானத்தில்‌ பள்ளிக்‌ கொல்லை தெற்க்கு 
கொல்லையில்‌ அவர்‌ மருமகன்‌ நெட்ட 

9 பீற்மகமதுகு குடுத்த நிலம்‌ போக மத்த பள்ளிக்‌ கொல்லை மேல்படுவை 
வடக்கு கொல்லை தெற்குப்படுவை மனைக்கொல்லை பீறவெளிக்‌ 
கொல்லை யிது பாழாய்‌ கிடந்த 

10 தை வேலியுண்டாக்கி கூலி ஆள்‌ மூலமாய்‌ செடி மரங்கள்‌ வைத்து அதை 

காப்பாத்தி அதை ஆண்டு அனுபவிச்சு வரச்செ அவர்‌ குமாரன்‌ மகமது 

சரீபை அந்த மகலத்தில்‌ வையித்து 

அவரும்‌ யிவடம்‌ வந்து மவுத்தாய்‌ போன படியினாலே ெயூருக்கு 

லெப்பை வேணுமென்று நாங்கள்‌ யும்முட தொகப்பனாரை 

கேட்டதின்பேரில்‌ அப்போ தாம்‌ சம்மதித்ததின்‌ பேரில்‌ யுங்கள்‌ 

தொகப்பனார்‌ ஷெமகலம்‌ மத்துமுள்ளதும்‌ அனுபவிச்சபடிக்கி தம்க்கு-- 

அவற்‌ யெழுதிக்‌ குடுத்து விட்டு தாமும்‌ சம்மதித்து கேமகலம்‌ முழுதும்‌ 

தோட்டங்களும்‌ வாங்கிக்‌ கொண்டபடியினாலே தங்களுக்கு யிச்சைபடிக்கி 

யாராகிலும்‌ தமக்கு துணையாய்‌ 

14 வைத்துக்‌ கொண்டு டெ மகலமும்‌ தோட்டங்களும்‌ வீடும்‌ நீரே ஆண்டு 

அனுபவிச்சு கொண்டு வரவும்‌ யிந்த படிக்கி யிதுக்கு யாராகிலும்‌ விரோதம்‌ 

செய்தால்‌ 

நாங்கள்‌ அனபெறும்‌ தமக்கு யெண்ணைக்கும்‌ ஒத்தாசை செய்து கொண்டு 

வருவோம்‌ யிந்தபடிக்கி நாங்கள்‌ சமாத்து அளப்பரும்‌ சம்மதிச்சு யுங்களுக்கு 

யெழுதிக்‌ குடுத்த 

16 யுடம்பிடிக்கை சையி யிந்த கீறல்‌ கையெழுத்து னாட்டாமை பீறு மகம்மது 

றாவுத்தர்‌ யிந்த கீறல்‌ கையெழுத்து சின்னப்பா றாவுத்தர்‌ நெட்டெழுத்து 

கொல்லைமலை பொன்னம்பல வாத்தியார்‌ 

யிந்த கீறல்‌ கையெழுத்து படேசா றாவுத்தர்‌ அசன்‌ றாவுத்தர்‌ கையெழுத்து 

யிந்த கீறல்‌ கையெழுத்து கர்த்தய்யா றாவுத்தர்‌ யிந்த கீறல்‌ கையெழுத்து 

கொஞ்சிப்பிள்ளை றாவுத்தர்‌ யிந்த கீறல்‌ கையெழுத்து அகிலாங்கதடிகாத 

றாவூத்தர்‌ அபுபக்கர்‌ றாவுத்தர்‌ கையெழுத்து 


93 


13 


15 


102 ஆவணம்‌ 13, 2002 





இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 


43. சிவகங்கை காகித ஆவணம்‌ 


கே.பி.ஏ. நல்லமுகம்மது, சிவகங்கை. 


சிவகங்கை, சமஸ்தானம்‌ தேவஸ்தான அலுவலகம்‌. 

30.5.1876. 

நூற்றி எட்டு வைணவ திவ்வியத்‌ தலங்களுள்‌ ஒன்றும்‌, 
இராமானுஜரின்‌ வாழ்க்கையோடு நெருங்யெ தொடர்புடையதுமான 
திருக்கோஷ்டியூர்‌ செளமிய நாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
சம்பந்தப்பட்ட ஆவணம்‌ இது, கி.பி.1780-இல்‌ தொடங்கிய 
சிவகங்கை சீமையின்‌ ஆட்சிப்பொறுப்பில்‌ பதினோராவது அரசியாக 
இ. பி. 1864 முதல்‌ 1877 வரை ராணி காத்தம நாச்சியார்‌ ஆட்சி செய்தார்‌. 
அவரது காலத்தில்‌ எழுதப்பட்டது தான்‌ இந்த ஆவணம்‌. இந்த காகித 
ஆவணம்‌ 76 ரூபாய்‌ பத்திரத்தில்‌ (பத்துப்‌ பக்கம்‌) எழுதப்பட்டு 
மெட்ராஸ்‌ முத்திரைத்தாள்‌ (Stamp Office, Madras) அலுவலகத்தில்‌ 
பதிவு செய்யப்பட்டுள்ளது. 9 பக்கங்களில்‌ ராணி காத்தம 
நாச்சியாரும்‌, தேசிகய்யங்காரும்‌ கையொப்பமிட்டுள்ளனர்‌. 
முதலிரண்டு பத்திரங்களின்‌ மேல்புறத்தில்‌ வட்டமாக அச்சிடப்‌ 
பட்ட முத்திரையின்‌ நடுவே ஆங்கில அரசின்‌ இலாஞ்சனை 
காணப்படுகிறது. ஒரு பத்திரத்தில்‌ Fifteen Rupees என்றும்‌ 
மற்றொன்றில்‌ 006 Rupee என்றும்‌ ஆங்கிலத்தில்‌ மட்டுமல்லாமல்‌ 
தெலுங்கு, தமிழ்‌, உருது மொழிகளிலும்‌ எண்ணிலும்‌ அச்சிடப்‌ 
பட்டுள்ளது. சிவகங்கை ராணி காத்தம நாச்சியாரவர்களும்‌, 
தேசிகய்யங்காரும்‌ திருக்கோஷ்டியூர்‌ செளமிய நாராயணப்‌ 
பெருமாள்‌ கோயிலில்‌ வருடந்தோறும்‌ நடைபெறுகின்ற சைத்திர 
உற்சவம்‌, திரு ஆடிப்பூர உற்சவம்‌, தெப்ப உற்சவம்‌, பங்குனி உத்திர 
உற்சவம்‌ ஆதிய உற்சவங்கள்‌ நடத்துவது குறித்து செய்து கொண்ட 
உடன்படிக்கை பத்திரம்‌ இது. 


பத்திரத்தாள்‌ - 1 
1 1876 -ம்‌ வருஷம்‌ மே மாதம்‌ 30ந்‌ தேதி தமிள்‌ தாது வருஷம்‌ 
வைய்யாசி மாதம்‌ 19-ம்‌ தேதி 


1॥ு௨கசு சு ௯ வரி 


மதுரை டிஸ்திரிக்கட்டு சிவகெங்கை சப்டிஸ்திரிக்கட்டு கசுப்பா 
சிவகெங்கையிலிருக்கும்‌ மறவஜாதி சிவமதம்‌ டி சிவகெ 
ங்கை சீர்மை இஸ்தி மிராரி ஜமீன்தார்‌ ஸ்ரீமது முத்து விஜய 
ரெகுனாத கெவுரிவல்லவ பெரிய உடையாதேவரவற்கள்‌ 
குமாரத்தியும்‌ சின்னய்யா பாளையப்பட்டு ஜமீன்தார்‌ சின்னய்யா 
சின்னதம்பி தேவரவற்கள்‌ பாரியையும்‌ ஒடி சிவகெங்கை சீமை 


103 


ஆவணம்‌ 73, 2002 


8 . ஜமின்தாருமான ஸ்ரீமது முத்துவிஜய ரெகுனாத ராணி 
9 ன னா நாச்சியாரவற்களும்‌ 

10 சிவகெங்கையில்‌ பனையூர்‌ அக்கிறகாறம்‌ டைனிலிருல்கும்‌ 
11 விவசாய ஜீவனம்‌ பிராமண ஜாதி விஷ்ணு மதம்‌ லட்சுமி நரசிம்‌ 
12 மாசாரியார்‌ புத்திரன்‌ தேசிகய்யங்காரும்‌ செயிது கொண்ட 
13 உடன்படிக்கை 

14 மெ மதுரை டிஸ்திரிக்கட்டு திருப்பத்தூர்‌ சப்டி 

15 ஸ்திரிக்கட்டு கசுப்பா திருக்கோஷ்ட்டியூர்‌ அக்கிறகாறம்‌ எமன்‌ 
16 வீதி மேல்சறகிலிருக்குறது இதுனடியில்‌-1- அடயா 

17 எமிட்ட நாங்கெல்கைக்குள்ப்பட்டதும்‌ தேசிகய்யங்கா 

18 றாகிய யெணக்கு தான பாதியமாக கிடைத்து யென்னுடை 
19 ய அனுபவத்திலிருப்பதுமான கல்லு மண்டபத்தில்‌ டி ஜ 

20 மின்தாரிக்கிச்‌ சேர்ந்த திருக்கோஷ்ட்டியூர்‌ தேவஸ்தானம்‌ 

21 சவுமிய நாறாயண பெருமாளுக்கு நடக்கிற வைத்திரோஸ்ஸவம்‌ 
22 ஐந்தாந்‌ திருநாளில்‌ யென்‌ சொந்தத்திலிருந்து சிலவு செயி 

23 து டெ பெருமாளை யெழுந்திருளப்‌ பண்ணி டெ தற்ம்மத்தை 
24 நான்‌ நட்த்தி வருவதில்‌ 

25 அத்துடனே டி பெருமாளுக்கும்‌ கோதை நாச்சியா 

26 ருக்கும்‌ வருஷந்தோரும்‌ நடந்து வருகிற திருவாடி 

27 ப்பூற உக்ஸவத்திலும்‌ ஷே பெருமாளுக்கு நடக்கிற தெப்போ 
28' த்ஸவதத்திலும்‌ ஐந்தாந்திருநாள்‌ தினங்களில்‌ கெ ... 

29 மண்டபத்தில்‌ டெ பெருமாள்‌ நாச்சியாற்களை யெழு 

30 ந்தருளப்‌ பண்ணியும்‌ 

31 டி தேவஸ்தானம்‌ திருமாமகள்‌ நாச்‌ 

32 சியாருக்கு நடக்கிற பைங்குனி உத்திற உத்ஸவத்தில்‌ முதல்‌ 
33 திருநாள்‌ முதல்‌ பத்தாந்‌ திருநாள்‌ பரியந்தம்‌ பத்து தி 

34 ஸங்களிலும்‌ தினம்‌ பாதி சக்கறை பொங்கல்‌ தளிகை செ 

35 யிது அமுது செயிதருளப்பண்ணி விநியோகம்‌ செயிதும்‌” 


பத்திரத்தாள்‌ -2 
36 சாசுவதமாக டி தர்ம்மங்களை தாள்வின்றி நடத்தி வற 
37 வேணுமென்ங்குற யெண்ணத்தால்‌ மேல்கண்ட விபறப்படி நட 
38 த்திவற வேண்டிய தர்ம்மங்களின்‌ சிலவுகளுக்காக 
39 மெ திருப்பத்தூர்‌ சப்டிஸ்திரிக்கட்டு மை 
40 திருப்பத்தூர்‌ தாலுகாவில்‌ கோர்ட்டு யேல கிரய சாசன 
41 மூலமாக யெனக்கு பாத்தியமாகி யென்னுடைய ௮ 
42 னு போகத்திலிருக்கிற சுண்ணாம்பிருப்பு கிராமத்தில்‌ இதுனடி 
43 யில்‌ -2 அடையாளமிட்ட யெல்கைக்குள்பட்டது. 
44 ராணியவற்களாகிய தங்களிடத்தில்‌ 1873-ம்‌ வருஷத்தில்‌ 
45 நான்‌ கொடுத்து 448-ம்‌ நம்பரில்‌ தாக்கலான விண்ணப்பத்தை 
104 ஆவணம்‌ 73, 2002 


46 ... . பெர்‌ பெத்த திருக்கோஷ்ட்டியூர்ச்‌ சோனகர்‌ பேஷ்கார்‌ 
47 பய நாறாயணய்யங்காற்‌ கண்‌ பார்த்தளற்ந்து ஜெ வருஷம்‌ 
48 அக்டோபற்‌ மாதம்‌ 31-ம்‌ தேதி யெழுதிய ஜவாபுடன்‌ அ 
49 னுப்பியிருக்கிறதுமான கணக்கு படிக்குள்ள நஞ்சை 

50 ... . ஒன்பது மாமுக்காணி அரகாணி மிந்தி 

51 யரா - 1 அடையாளமுள்ள மேல்கண்ட மண்டப 

52 த்தையும்‌ அதன்‌ காலி பாகத்தையும்‌ டெ திருக்கோ 

53 ஷ்ட்டியூர்‌ தேவஸ்தானத்துடன்‌ சேர்த்து கொண்டு 

54 மேல்‌ குரித்த விபறப்படி தர்ம்மங்களை நடத்தி வற 

9௦ வேண்டியதாயி 

26 ராணி காத்தம நாச்சியாற்வர்களாகிய தங்களை 

57 தேசிகய்யங்காருகிய நான்‌ கேட்டுக்‌ கொண்ட பிறகாறம்‌ 
28 தாங்களும்‌ சம்மதித்து ஒப்புக்‌ கொண்டிருப்பதுனாலே 

59 டெ மண்டபத்தையும்‌ அதன்‌ காலி நிலத்தை 

60 யும்‌ ... தர்ம்மங்களை நடப்பிவித்து வறவேண்டி 

61 ய சிலவுகளுக்காக டி ... யுடனே அதை 

62 யடுத்து மேல்‌ பக்கத்தில்‌ இப்போது ஜாஸ்தியாக 

03 ... பத்து மாவு 

64 க்கும்‌ தேசிகனேந்தலென்றும்‌ பேரிட்டு டி ... 

65 மாவையும்‌ ராணி காத்தம நாச்‌ சியாறவற்களாகிய தங்க 
66 எது சுவாதினத்திலும்‌ விசாரணைக்கும்‌ நாளது தேதி 

67 யில்‌ நான்‌ உள்ப்படுத்தியும்‌ ஒப்புவித்துமிருப்பதால்‌ 

68 டை... நிலங்களுக்கு டி சுண்ணாம்பிருப்பு கி [ராம] கண்மாயி 
69 தண்ணீற்‌ பாய்வதற்க்காக குளவெட்டு மட்டும்‌ செலு 

70 த்தியும்‌ பொருப்பு வரியன்றிலும்‌ தெ நிலங்களை 

71 சுத்தமானியமாக தாங்கள்‌ தெ திருக்கோஷ்ட்டியூர்‌ தே 

72 வஸ்தான(த்‌)துடனே சேந்து தங்கள்‌ னைகள்‌ 

73 ப்படுத்தி அனுபவிச்சு கொண்டு மடைப்படி வகைறா” 


பத்திரத்தாள்‌ -3 
74 தர்மம்‌ நடப்பிவித்து வற வேண்டியதற்க்காக யேர்ப்படுத்தி 
75 யிருக்கிற இதுனடியில்‌ கண்ட தஸ்த்கு திட்டத்தில்‌ யெ 
76 லுதியிருக்கிற விபரப்படிக்கி கை தேவஸ்தானத்திலிருந்து 
77 செலவுகள்‌ செயிது 1286 பூர்த்தி ஈசுவற வருஷம்‌ 
78 சித்திரை மாதம்‌ முதல்‌ வருஷந்தோரும்‌ மேல்கண்டபடி ஒவ்வொ 
79 ரு உத்ஸவங்களிலும்‌ தங்கள்‌ தரப்பில்‌ தர்ம்மங்களை நடப்பி 
80 வித்து வருதுதெற்க்கும்‌ அந்த தினங்களில்‌ நானும்‌ யென்‌ 
81 வார்சுகளும்‌ யென்‌ வகையில்‌ வரும்‌ மனுஷாளும்‌ பரிவ 
82 ட்ட மரியாதை பிரசாதம்‌ காளாஞ்சி முதலியதுகளை பெ 
83 த்துக்‌ கொள்ளுகு தெற்க்கும்‌ டெ நிலங்களில்‌ வரும்‌ஆ 


ஆவணம்‌ 13, 2002 ப்‌ 


84 
85 
86 
67 
68 
69 
90 
91 
92 
93 
94 
95 
96 
97 
98 
99 
100 
101 
102 
103 
104 
105 
106 
107 


மிஷத்தையும்‌ டெ மண்டபத்தை சுத்தியிருக்கிற காலியிடத்தில்‌ 
தாங்கள்‌ தென்னம்பிள்ளைகள்‌ வைக்கும்படி செயிது 
அதுகளில்‌ கிடைக்கும்‌ வரும்படிகளையும்‌ ஷெ தற்மம்‌ 
சிலவுகளுக்கு உபயோகப்படுத்தி கொள்வதற்க்கும்‌ அதில்‌ 
நிகறாதாயத்திலிருந்து ஷி மண்டபம்‌ வகையறாவை ... 
செயிவதற்க்கும்‌ மண்டபத்தையடுத்து அதின்‌ மேல்பக்கத்தில்‌ 
அறைகுறையாயிருக்கிற கெர்ப்ப கிரகத்தை கட்டிவிப்பதற்க்கும்‌ 
தேசிகய்யங்காறாகிய நானும்‌ யென்‌ சந்ததிகளும்‌ 
இதின்‌ மூலமாயி சம்மதித்து கட்டுப்பட்டிருக்கிறோம்‌ 
மேலே கண்டிருக்கிறபடி மண்டபத்தையும்‌ ௮ 
தின்‌ காலியிடத்தையும்‌ நஞ்சை நிலங்களையும்‌ டி திரு 
கோஷ்ட்டியூற்‌ தேவஸ்தானத்துடன்‌ சேர்த்து கொள்ளவும்‌ 
மேலே கண்டிருக்கிறபடி தேசிகய்யங்காறாகிய தம்மு 
டைய மண்டபத்தில்‌ அடுத்த ஈசுவற வருஷம்‌ சித்திரை மாதம்‌ முதல்‌ 
வருஷந்தோரும்‌ சைத்திரோத்ஸவம்‌ திருவாடிப்பூற 
உத்ஸவம்‌ தெப்போத்ஸவம்‌ இம்மூன்று உத்ஸவங்களிலும்‌ 
ஐந்தாந்திருநாள்‌ தினங்களில்‌ டி பெருமாளை யெலுந்த 
ருளப்பண்ணியும்‌ பங்குனி உத்திரஉத்ஸவம்‌ பத்து நாட்க 
ளிலும்‌ சற்கரை பொங்கல்‌ செயிவிச்சு அமுது செயி 
து அருளப்பண்ணி விநியோகம்‌ செயிதும்‌ கெ தஸ்தீகு தி 
ட்ட பிறகாறம்‌ டெ தேவஸ்தானத்திலிருந்து சிலவுகள்‌ செயிது 
விமரிசையாகவும்‌ சாசுவிதமாகவும்‌ தர்ம்மங்களை நட்‌ 
ப்பிவித்து வருதுதெற்க்கும்‌ அதுகளுக்கு டெ நிலங்களி 
லும்‌ மண்டபத்தை சுத்தி வைக்கப்படும்‌ தென்னம்பிள்ளை 
108 களினாலும்‌ கிடைக்கும்‌ வரும்படிகளை உபயோ 
109 கப்படுத்தி கொள்ளுகுதெற்க்கும்‌ அதுகளின்‌ நிகாரதாய 
110 த்திலிருந்து கே மண்டபம்‌ வகையறா” 


பத்திரத்தாள்‌ -4 
111 ... செயிவிக்கறதுக்கும்‌ அதின்‌ பின்பக்கத்திலி 
112 ௬க்கிற கெற்ப்ப கிரகத்தை சுட்டி விப்பதற்க்கும்‌ ஜி மண்ட 
113 பப்படிக்கி அக்தானான தேசிகய்யங்காறாகிய தமக்கும்‌ 
114 தம்மிட சந்ததிகளுக்கும்‌ தாமனுப்பும்‌ மனுஷியாளுக்கும்‌ டெ 
மண்டபப்படி வகையறா 
115 தினங்களில்‌ டெ தஸ்தீகு திட்டத்தில்‌ கண்டிருக்கிற விப 
116 றப்படி பரிவட்டம்‌ காளாஞ்சி பிரசாதம்‌ முதலான ம 
117 றியாதைகளை யென்றென்றைக்கும்‌ நடப்பிவித்து வரு 
118 குறதற்க்கும்‌ டெ நிலங்களுக்கு கெ சுண்ணாம்பிருப்பு 
119 கி[ரா]ம கண்மாயி தண்ணீர்‌ பாய்ந்துவற வேண்டியதாகச்சே 
120 அந்த கிராம வளக்கப்பிரகாறம்‌ ஒவ்வொரு பசலியிலும்‌ 


ம்‌ ஆவணம்‌ 13, 8002 


121 
122 
123 
124 
123 
126 
127 
128 
129 
130 


டே நிலங்களி ... மாப்படி கூடுகுற குளவெட்டு மக 

சூலை தம்முடைய ட கிராம விசாரணைக்காறன்ங்களி 

டம்‌ கொடுத்து ரசீது வாங்கி வரும்படி செயிவதற்கு 

ம்‌ டெ நிலங்களுக்குள்‌ றோட சேஸை டெ தேவ 

ஸ்தானம்‌ கி[ராம] நிலங்களுடனே சேர்த்து கெவற்ன்மெண்டா 
ருக்கு செலுத்திவிச்சு வருகுறதற்க்கும்‌ 

அகுதானான தாமும்‌ தம்மிட சந்ததிக 

ளும்‌ டே தர்ம்ம காரியங்களை மேல்பார்த்து வருகுறதற்க்கு 
ராணிகாத்தம நாச்சியாரவற்களாகிய நாமும்‌ நம்மி 
டவார்ஸ்களும்‌ இதுனால்‌ சம்மதித்தும்‌ ஒப்புக்கொ 


131 ண்டு மிருக்குறோம்‌. 


132 
133 
134 
135 
136 
137 
138 
139 
140 
141 
142 


டை மண்டபத்துக்கு சம்மந்தமான தெ நில 

ங்கள்‌ வகையறாவின்‌ வறவு சிலவுக்குச்‌ சேற்ந்த சகல 
கணக்குகளையும்‌ றாணி காத்தம நாச்சியாறவர்களா 

கிய தங்களுடையவும்‌ தங்கள்‌ உத்தியோகஸ்‌[தர்க] 
ளுடையவும்‌ வகுத்திக்குள்படுத்தி கொள்வது தேசிக 
ய்யங்காராகிய யெனக்கும்‌ யென்‌ வார்ஸ்களுக்கும்‌ 
சம்மதம்‌ 

டை மண்டபம்‌ பூர்வத்தில்‌ துரபாண்டியனாகிய கெ 
வுரிவல்லவ தேவர்‌-1, செல்ல துரையாகிய வெங்கம பெரி 
ய உடையாதேவர்‌-2, இவர்கள்‌ அனுபவத்திலும்‌ ஓடி 
நஞ்சை நிலங்கள்‌ பூர்வத்தில்‌ ராணி பிச்சம நாச்சியாறவர்கள்‌” 


பத்திரத்தாள்‌ -5 


143 
144 
145 
146 
147 
148 
149 
150 
151 
152 
153 


அனுபவத்திலும்‌ தர்க்‌ காலத்தில்‌ டெ மண்டபமும்‌ நஞ்சை நில 
ங்களும்‌ தேசிகய்யங்காறாகிய யென்னுடைய அனுப 
வத்திலுமிருக்குது. 

டை திருக்கோஷ்ட்டியூறில்‌ மேல தெருவில்‌ தேறோ 
டும்‌ விதிக்கி மேர்க்கு சாமண்ணாவய்யங்காற்மனைக்‌ 
கும்‌ தற்ம்மகற்த்தா சின்ன சாமிய்யன்‌ தோட்டத்துக்கும்‌ 
வடக்கு டெ சின்னசாமிய்யன்‌ தோட்டத்துக்கும்‌ கிள 
க்கு கோவிந்தய்யங்காற்‌ மனைவீட்டுக்கு தெற்க்கு இதற்‌ 
க்குள்பட்ட காலியிடம்‌ வகையறாவுள்பட கிளமே 

ல்‌ ஜாதியடி - 195 - தென்‌ மடல்‌ ஜாதியடி - 49 ௮ 
டங்கியதால்‌ கல்லுமண்டபம்‌ ...1 . 


154 திருப்பத்தூர்‌ தாலுக்கா டெ சுண்ணாம்பிருப்பு 
155 கிராமத்தில்‌ டெ கிராமம்‌ சேகரம்‌ தேவஸ்தானம்‌ சி[ன்‌] 


106 
154 


னபட்டாகுரிச்சி பிரவுக்கும்‌ தாணிப்பட்டி பிரவுக்கும்‌ 
யெல்லைக்கல்லுக்கும்‌ மேற்க்கு டெ தேவஸ்த்தானம்‌ ' 
107 


ஆவணம்‌ 13, 2002 


158 நென்மேனி வயலுக்கும்‌ கெ கண்மாயி பிரகறைக்கும்‌ 
159 வடக்கு - தென்னந்தோப்புக்கும்‌ மனந்தோப்புக்கும்‌ 
160 புஞ்சைக்கும்‌ கிளக்கு கோட்டையிருப்பு நாரேந்த 
161 ல்‌ வயலுக்கும்‌ தேவஸ்த்தானம்‌ காக்காகிளரிவயலு 
162 க்கும்‌ தெற்க்கு இதற்க்குள்பட்டதும்‌ அச்சு திரு 

163 த்தி இப்போது சாகுபடிக்கி லாயக்காகயிருப்ப 

164 துமான தேசிக புரமென்ங்கிற நஞ்சை உள்பட 

165 தஸ்தீகு திட்டம்‌ வருஷம்‌ ரூ.215-8-0” 


| பத்திரத்தாள்‌ - 5 முதல்‌ 9 முடிய [வரிகள்‌ 166 - 478] 1/4 பக்க அளவில்‌ இப்பத்திரத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ள நீண்ட பட்டியலில்‌ இக்கோயிலில்‌ நடைபெறும்‌ ஒவ்வொரு திருவிழாக்களின்‌ 
போது நடைபெறும்‌ பூஜைக்குரிய பொருள்கள்‌ மற்றும்‌ பலசரக்கு சாமான்கள்‌ போன்றவைகள்‌ 
என்னென்ன பொருள்கள்‌ எந்த அளவில்‌ வாங்க வேண்டுமென்றும்‌ அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 
பணம்‌ குறித்தும்‌ கூறப்பட்டுள்ளது. மேலும்‌, இருவிழாக்களின்‌ போது இக்கோயிலில்‌ உள்ள, 
ஒவ்வொரு ஊழியர்களுக்கும்‌ எவ்வளவு பணம்‌ ஊதியமாகக்‌ கொடுக்க வேண்டுமென்றும்‌ 
விவரமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


பத்திரத்தாள்‌ - 10 


475 
476 
477 
4768 
479 
480 
481 
482 
485 
484 
485 
466 
487 
468 
489 
490 
491 
492 


493 


494 
495 


108 


பரிவட்டம்‌ காளாஞ்சி வகையறா மரியாதைகளை மட்டு 
ம்‌ யெப்பவும்‌ குறைக்காமல்‌ இப்போது யேற்ப்பட்ட 
. . திட்டப்படிக்கும்‌ நடப்பிவித்து வறுவதில்‌ 
தேசிகய்யங்காராகிய யெனக்கும்‌ யென்‌ 
வார்ஸ்களுக்கும்‌ சம்மதம்‌ 
அந்தப்படி நடப்பிரிவித்து வற ௬ 
ணியவறைகளாகிய நாமும்‌ நம்முடைய வார்‌ 
ஸ்களும்‌ கட்டுப்பட்டிருக்குறோம்‌ 
திருத்தியும்‌ - அக 

டயர்‌ 

. .. சைத்திரோத்ஸ்வம்‌ சிலவு ரூ. 58-8-0 
மேல்கண்ட திட்டப்பிறகாறம்‌ திருவாடிப்பூற 

உத்ஸவம்‌ -5-ம்‌ திருநாளில்‌ நடப்பி 

விக்கிற மண்டபப்படிக்கி ரூ. 58-8-0 
மாசி மாதம்‌ தையில்‌ நடக்கிற 5ம்‌ திரு 

நாளிலும்‌ தெ மண்டபத்தில்‌ மேலே 

கண்டிருக்கிற மண்டபப்படி 

நடப்பிவிக்க ரூ. 58-8-0 


கன: அண அணை ண னள அட கன க பவ கல எல அணா. 


கரு ன கண ஸல எடு கார காரு நில காலு மல எரா அ கனை 


20.5.74 
16ரூ. ஷ்டாம்பு ஒன்றாகயில்லாதுனாலே 


ஆவணம்‌ 13, 2002 


46. மணல்மேல்குடி புத்தர்‌ சிலை 





ஜெ. ராஜாமுகமது, புதுக்கோட்டை. 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ மணமேல்குடிக்கு அருகிலுள்ள சீனன்‌ 
திடலில்‌ கலையழகு மிக்க கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த புத்தர்‌ சிலை 
ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. 


வஜ்ரபர்யங்க ஆசனத்தில்‌ அமர்ந்த நிலையில்‌ உள்ள இந்த புத்தர்‌ சிலை 
சுமார்‌ 4 7/2 அடி உயரம்‌ உள்ளது. தலையின்‌ பின்புறத்தைச்‌ சுற்றியும்‌ 
இப்பிழம்புடன்‌ கூடிய சுற்று வட்டம்‌ உள்ளது. தலையின்‌ உச்சியில்‌ தீப்பிழம்பு 
(உஸ்நிசா) ஒன்றும்‌ காணப்படுகிறது. சமாதி நிலையில்‌ புத்தர்‌ , 
இருக்கும்போது அவருள்ளிருந்த : ஞானப்பிழம்பு மண்டையோட்டின்‌ 
நடுவிலிருந்து வெளிவருவதைக்‌ குறிப்பதாக இது அமையும்‌ என புத்த சமய 
புராணங்கள்‌ கூறுகின்றன. தலைமுடி சிறிய முடிச்சுகளாக அலங்கரிக்கப்‌ 
பட்டுள்ளது. மூக்கு, கண்‌, உதடு மற்றும்‌ முகத்தின்‌ இதரபாகங்கள்‌ அழகுடன்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. காது சோனை நீண்டுள்ளது. மார்பில்‌ உள்ள ஆடை 
இடது தோள்‌ வழியாக செல்லுகிறது. 


தி.பி. 9 முதல்‌ 13 ஆம்‌ நூற்றாண்டிற்கு இடைப்பட்டக்‌ காலத்தில்‌ பழைய 
தஞ்சாவூர்‌ மாவட்ட கடற்கரைப்பட்டினங்களில்‌ புத்த சமயம்‌ பரவலாகப்‌ 
பின்பற்றப்பட்டு வந்ததாக செய்திகள்‌ திடைப்பினும்‌, பழைய தஞ்சாவூர்‌ 
மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துடன்‌ இணைக்கப்பட்ட 
கடற்கரைப்பகுதியில்‌ இதுவரை இது போன்ற புத்தர்‌ சிலை அல்லது புத்த 
சமய பழமைச்‌ சின்னங்கள்‌ கிடைக்கப்‌ பெறவில்லை. ஆவுடையார்‌ கோவில்‌ 
வட்டத்தில்‌, கடற்கரையிலிருந்து சற்று தொலைவிலுள்ள பொன்பற்றி 
(பொன்பேத்தி) மட்டுமே புத்த சமயத்துடன்‌ தொடர்புடையதாக பழைய 
குறிப்புகள்‌ உள்ளன. இவ்வூருக்கு அருகிலுள்ள கரூரில்‌ சிறிய புத்தர்சிலை 
ஒன்று கிடைத்துள்ளது. இ.பி.11ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட தமிழ்‌ 
இலக்கண நூலான வீரசோழியம்‌ எழுதிய ஆசிரியர்‌ புத்தமித்திரன்‌ பிறந்த ஊர்‌ 
பொன்பற்றியாகும்‌. 


மணமேல்குடிக்கு அருகிலுள்ள புதுக்குடியில்‌ உள்ள ஒரு நெல்வயலில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிலை தற்போது மணமேல்குடி வட்டம்‌ புதுக்குடி 
இராமத்தில்‌ வைக்கப்பட்டுள்ளது. சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம்‌ 
சீனன்திடல்‌ என்று இன்றும்‌ அழைக்கப்படுவதாக இக்கிராம மக்கள்‌ 
தெரிவிக்கின்றனர்‌. ஓ. பி.10-11ஆம்‌ நூற்றாண்டில்‌ சினாவிற்கும்‌ தென்னிந்தியா 
விற்குமிடையே பெருமளவில்‌ கடல்‌ வணிகம்‌ நடைபெற்று வந்தது. 
நாகபட்டினம்‌ னாவுடன்‌ நெருங்கிய கடல்‌ வணிகத்‌ தொடர்பு கொண்டு 
இருந்தது. நாகபட்டினத்தில்‌ புத்தவிஹாரங்கள்‌ ற இருந்தன. சன 
வணிகர்கள்‌ இங்கு வந்து வழிபட்டனர்‌. நாகபட்டினத்திற்குத்‌ தெற்கே உள்ள 
ஆவணம்‌ 13, 2002 14௮ 


47. கல்வெட்டுப்‌ பொறித்த கற்சிற்பங்கள்‌ 





சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை, 
பொ. இராசேந்திரன்‌, மதுரை. 


47:1 

இடம்‌: இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, கமுதிவட்டம்‌, நீராவி கிராமம்‌. 
சுந்தரக்கணபதி கோயில்‌ முன்‌ உள்ள நந்தியின்‌ பீடத்தில்‌ உள்ளது. 

காலம்‌: கி..பி.10ஆம்‌ நூற்றாண்டு. வட்டெழுத்து. 

செய்தி: நந்தியை அமைத்தவரின்‌ பெயர்‌. 


1 ஸ்ரீ கூத்தாடிக்‌ காவிதி சேந்த 
2 ஸன்வைப்பித்த இஷபம்‌ 


4722 

இடம்‌: விருதுநகர்‌ மாவட்டம்‌, அருப்புக்கோட்டை வட்டம்‌, மறவர்‌ 
பெருங்குடி கிராமம்‌ குளக்கரையில்‌ உள்ள நந்தியின்‌ பீடம்‌. 

காலம்‌: முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ யா.3 ( தி. பி. 1220) 


செய்தி: நந்தியைச்‌ செய்து வைத்தமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ சோனாடு கொண்டருளியசுந்தரபாண்டி 
2 யதேவர்க்கு யாண்டு 2 எதிராமாண்டு விக்கிரம்பாண்டி 
3... சதுர்வேதிமங்க 
4... எழுந்தருளுவித்த ரிஷப தேவர்‌ 
4733 


இடம்‌ : பலிபீடத்தில்‌ உள்ள கல்வெட்டு. 
காலம்‌ : இ.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: பலிபீடம்‌ அமைத்தமை. 


1... பயூர்‌ பிராண வாரிகள்‌ 

2 . , .ன்னன்‌ மீளவந்தானான 
3... , கரை சிங்க நாடாழ்வான்‌ இட்‌ 
4 டபெலிபீடம்‌ 


ஆவணம்‌ 13, 2002 132 





48. பராந்தக சோழன்‌ காலத்துக்‌ கலிங்கு ' 


து. துளசிராமன்‌, ஆர்க்காடு. 
ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌, 


வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌, அரக்கோணத்திலிருந்து 11 
கிமீ தொலைவிலும்‌, நெமிலி என்னும்‌ ஊரிலிருந்து 6 கிமீ தொலைவிலும்‌ 
அமைந்துள்ளது பல்லாவரம்‌ என்கிற சம்பத்துராயன்‌ பேட்டை. இவ்வூருக்கு 
வடக்கே 1/2 இ.மீ தொலைவில்‌ வடக்கு தெற்காக 200 அடி நீளமும்‌ 25 அடி 
அகலமும்‌ கொண்ட கலிங்கு அணை கட்டப்பட்டுள்ளது. இவ்வணையின்‌ 
இருமுனையிலும்‌ மேல்பகுதியில்‌ வட்டவடிவ கொத்தளம்‌ போன்ற 
அமைப்பு உள்ளது. வடக்கு கொத்தளத்தில்‌ பெருமாள்‌ கோயிலும்‌, தெற்கு 
கொத்தளத்தில்‌ விநாயகர்‌ கோயிலும்‌ உள்ளன. வடக்கு முனையிலுள்ள 
பெருமாள்‌ கோயில்‌ அழிந்துவிட்ட நிலையில்‌ உள்ளது. தென்முனையிலுள்ள 
கோவிலில்‌ விநாயகர்‌ சிலை உள்ளது. இது முற்கால சோழர்‌ 
கலைப்பாணியைக்‌ கொண்டு இலங்குகிறது. இது இ.பி. 9-10 ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகும்‌. இவ்விநாயகரை கலிங்கு விநாயகர்‌ என ஊரார்‌ 
அழைத்து வழிபட்டு வருகின்றனர்‌. விநாயகர்‌ கோயிலுக்கு கிழக்குப்‌ 
பகுதியில்‌ ஒரு கற்பலகையில்‌ கல்வெட்டு ஒன்று உள்ளது. இதில்‌ ல்வஸ்திய 
மதிரை கொண்ட என்ற ஒரு வரி மட்டுமே தெரிகிறது. மற்றவை 
பிற்காலத்தில்‌ எழுப்பிய சிறிய சுவர்‌ அமைப்பால்‌ மறைக்கப்பட்டுள்ளன. 
இக்கல்வெட்டைக்‌ கொண்டு நோக்கும்போது இக்கலிங்கு அணை முதலாம்‌ 
பராந்தக சோழன்‌ காலத்தில்‌ கி.பி. 10ஆம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டு 
இருக்கலாம்‌ என்று அறியலாம்‌. 


30 செமீ % 17 செமீ % 15 செமீ அளவுள்ள செங்கற்களைக்‌ கொண்டு மிக 
நேர்த்தியாகவும்‌, வலிமையாகவும்‌ இவ்வணை கட்டப்பட்டுள்ளது. அடியில்‌ 
மணற்பரப்பில்‌ 20 வரிசை செங்கற்கள்‌ Header and structure என்ற முறையில்‌ 
அடுக்கிக்‌ கட்டப்பட்டு, அதன்மீது செவ்வக வடிவ (45 செமீ % 30 செமீ % 10 
செமீ) கருங்கற்பலகைகளை பாவி, மீண்டும்‌ 6 வரிசை செங்கற்களை அடுக்கி 
அதன்மீது மீண்டும்‌ கருங்கற்களை பாவியுள்ளனர்‌. இதுபோன்று மொத்தம்‌ ச்‌ 
அடுக்குகளில்‌ செங்கற்கள்‌, கருங்கற்பலகைகள்‌ என அடுக்கி மிக வலிமையாக 
கட்டியுள்ளனர்‌. இவ்வணையின்‌ இருபுறமும்‌ 30 அடி விட்டமுள்ள வட்ட 
வடிவமான கொத்தளங்கள்‌ போன்ற அமைப்புகள்‌ கட்டப்பட்டுள்ளன. 
இவ்வணையைக்‌ கட்டுவதற்காக சுண்ணாம்பும்‌, மணலும்‌ இணைப்புப்‌ 
பொருட்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


ப ஆவணம்‌ 13, 2002 





49. முதல்‌ இராசராச சோழன்‌ மெய்க்கர்த்த 
ஓர்‌ ஆய்வு 


கா. சண்முகம்‌, தஞ்சாவூர்‌. 

இ.பி. 985 முதல்‌ இ.பி.1014 வரை ஆண்ட முதல்‌ இராசராச சோழன்‌ 
இளமையிலேயே போர்த்திறமை பெற்று விளங்கினான்‌. புதுக்கோட்டை 
மாவட்டம்‌, திருமய்யம்‌ தாலுகா, சித்தூரில்‌ உள்ள திருவக்நீஸ்வரர்‌ கோயிலின்‌ 
வடபுறச்‌ சுவரில்‌ உள்ள (புதுக்கோட்டைக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதி எண்‌ 83) 
கல்வெட்டே இவனது முதல்‌ மெய்க்கர்த்திக்‌ கல்வெட்டாக இருக்க 
வேண்டும்‌. இவனது ஐந்தாம்‌ ஆட்சி ஆண்டு என்று இக்கல்வெட்டு 
தெரிவிக்கிறது. இக்கல்வெட்டில்‌ இவ்வேந்தன்‌ 10 நாடுகளைக்‌ கைப்பற்றித்‌ 
தனது ஆட்சியில்‌ சேர்த்துள்ளான்‌. 

இதேபோல்‌ திருச்ச மாவட்டம்‌, உடையார்பாளையம்‌ வட்டம்‌ 
கீழப்பழுவூர்‌ வடமூலேஸ்வரர்‌ கோயிலில்‌ உள்ள (தே.க.5, 664) இவனது 
10ஆம்‌ ஆட்சியாண்டின்‌ கல்வெட்டு 10 நாடுகளைக்‌ கைப்பற்றினான்‌ என்று 
குறிக்கப்பட்டுள்ளது. 

இவ்விரண்டு கல்வெட்டுகளிலும்‌ குறிப்பிட்டுள்ள நாடுகளை 
ஆராய்வோம்‌. 


வேங்கை நாடும்‌ வேங்கை நாடும்‌ 


லிங்கமும்‌ கலிங்கமும்‌ 


ஈழ மண்டலமும்‌ ஈழ மண்டலமும்‌ 


இரட்டபாடி ஏழரை இலக்கமும்‌ இரட்டபாடி ஏழரை இலக்கமும்‌ 











ஜே 
| 






நமை 
hs 







ஆவணம்‌ 78, 2002 


இவ்விரண்டில்‌ உள்ள 10 நாடுகளும்‌ ஒற்றுமையாக உள்ளன. ஆனால்‌ 58 ஆம்‌ 
ஆண்டின்‌ கல்வெட்டில்‌ உள்ள 11 ஆவது பகுதி 10ஆம்‌ ஆண்டில்‌ இல்லை. 
இதன்‌ காரணம்‌ விளங்கவில்லை. 


5, 10 ஆம்‌ ஆட்சியாண்டுக்குப்‌ பிறகு 14ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 9 
இடைத்துள்ளன. * 


ர ர 
பாடி கை மலை 
பி கங்குல்‌ வணி கண்டி கணி பவதி இ டன்‌ எனு 
பாடி மலை ட 
ன 
பாடி வம்‌ 
(4 [த௪.3;5 | சாலை |வேங்கை [கங்க நதடிகை |நுள்ம்ப| 
[5 | தெ௫.20;742 | சாலை [கங்க | வேங்கை | நுளம்ப [தமிகை | | 
be கணணி ணி பணர்‌ அள்‌ பணி (அ எ எல்‌ 
கை 
கவனி EE 
என்‌ ச்‌ ச | | 
இ கண்னி ள்‌ 
[அ 4 | க 

















காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்தருளல்‌ காந்த 


சாலை கலமறுத்து சாலை 
வேங்கை நாடு வேங்கை 
கங்கபாடி கங்க 
நுளம்பபாடி நுளம்ப 
தடிகை வழி தடிகை 
தடிகை பாடி தடிகை 
குடமலை நாடு குடமலை நாடு 
கொல்லம்‌ கொல்லம்‌ 
கலிங்கம்‌ கலிங்கம்‌ 
ஈழமண்டலம்‌ 5 
இரட்டபாடி இரட்ட 
செழியரைத்தேசுகொள்‌ செழிய 


119 


ஆவணம்‌ 13, 2002 


இந்த ஒன்பது கல்வெட்டுகளையும்‌ ஆராயும்போது முன்பு குறிப்பிட்ட 
10ஆம்‌ ஆட்சியாண்டுக்குரிய 10 நாடுகளைவிட எண்ணிக்கை குறைந்துள்ளன. 
அதாவது முதலிரண்டு கல்வெட்டுகளிலும்‌ ஏழு நாடுகள்‌ விடுபட்டுள்ளன. 
பாண்டியநாடு புதிதாக (8ஆம்‌ எண்‌) சேர்க்கப்பட்டுள்ளது. மூன்றாம்‌ 
கல்வெட்டில்‌ பாண்டியநாடு நீக்கப்பட்டு 6 நாடுகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 
மற்றைய 6 ( 4 முதல்‌ 9 முடிய உள்ளவை) கல்வெட்டுகளில்‌ பாண்டியநாடு 
நீக்கப்பட்டு 5 நாடுகள்‌ குறைக்கப்பட்டு 5 நாடுகள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 


அடுத்து 15ஆம்‌ ஆட்சியாண்டுக்குரிய ஒரு பத்துக்‌ கல்வெட்டுக்களை 
ஆராய்நீதால்‌ ஒரு கல்வெட்டு 9 நாடுகளையும்‌, ஆறு கல்வெட்டுகள்‌ 
குறைவான எண்ணிக்கை கொண்ட நாடுகளையும்‌ குறிப்பிடுகின்றன. மற்ற 
மூன்றில்‌ சில நாடுகள்‌ விடுபட்டுள்ளன. 16ஆம்‌ ஆண்டைச்‌ சேர்ந்த இரு 
கல்வெட்டுகள்‌ 8 நாடுகளைக்‌ குறிப்பிடுகின்றன. 16 முதல்‌ 29 முடிய உள்ள 
ஆண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ யாவும்‌ 9 முதல்‌ 11 நாடுகளைக்‌ குறிப்பிடுகின்றன. 
பல நாடுகள்‌ முறை மாறி வருகின்றன. 


மேற்குறிப்பிட்ட செய்திகளிலிருந்து அறியப்படுவது மெய்க்கீர்த்திகளில்‌ 
குறிப்பிடும்‌ செய்திகள்‌ ஒரே ஆண்டில்‌ வேறு வேறு இடங்களில்‌ 
வேறுபடுகின்றன. அரசவையில்‌ செய்யப்பட்ட மெய்க்கீர்த்திகள்‌ 
தொலைவில்‌ உள்ள ஊர்களுக்குப்‌ போய்ச்‌ சேரும்பொழுது மிகவும்‌ திரிந்து 
விடுகின்றன என்று கொள்ள வேண்டியுள்ளது. சரியான செய்திப்‌ 
போக்குவரத்து இல்லாதது இதற்குக்‌ காரணமா அல்லது வேறு ஏதேனும்‌ 
காரணம்‌ உண்டா என்பதை ஆராய வேண்டும்‌. 


120 அவணம்‌ 13, 2002 


50. ஆய்த எழுத்து 





கா. சந்தானலெட்சுமி, சிவகங்கை, 


முன்னுரை 

எழுத்தமைப்புகளே ஒரு மொழிக்கு உருவம்‌ தருவன. எழுத்துக்களின்‌ 
வடிவம்‌ மற்றும்‌ வார்த்தைப்‌ பயன்பாடு குறித்து அறிவதற்குக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ முக்கிய மூலாதாரமாக அமைகின்றன. அந்தடிப்படையில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ வழி ஆய்த. எழுத்து குறித்து அறியலாகும்‌ செய்திகளை 
இலக்கண , இலக்கிய கருத்துக்களின்‌ துணையோடு விளக்கி ஆராய்வதாக 
இக்கட்டுரை அமைகிறது. 
ஆய்த எழுத்து 

எழுத்துக்களின்‌ இயங்கு தன்மையினைப்‌ பொறுத்து முதலெழுத்து, 
சார்பெழுத்து என இருவகையாக இலக்கணிகள்‌ வகைப்படுத்துவார்கள்‌. 
சார்பெழுத்துக்களாகத்‌ தொல்காப்பியர்‌ குற்றியலிகரம்‌, குற்றியலுகரம்‌, 
ஆய்தம்‌ ஆகிய மூன்றினையும்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆய்தத்தினை 
தொல்காப்பியரும்‌ நன்னூலாரும்‌ சார்பெழுத்தாகக்‌ கொள்கின்றனர்‌. ஆனால்‌ 
நேமிநாதரும்‌ வீரசோழிய ஆசிரியரும்‌ ஆய்தத்தை முதலெழுத்தாக்கி 
முதலெழுத்துக்கள்‌ முப்பத்தொன்று என்பர்‌. 

ஆய்த எழுத்து சார்நீது வரும்‌ எழுத்தின்‌ பிறப்பிடத்தையே தனக்கும்‌ 
பிறப்பிடமாகக்‌ கொண்டது எனத்‌ தொல்காப்பியர்‌ கூறுகிறார்‌. அரையளவு 
மாத்திரை பெறுவதால்‌ இதனை மெய்யென்று முற்றியலுமாகக்‌ கூறிவிட 
முடியாது. ஏனெனில்‌, ஆய்தம்‌ பாடல்களில்‌ சிலவிடத்து 'உயிர்போல அலகு 
பெற்றும்‌ வேறுசிலவிடத்து மெய்போல அலகு பெறாதும்‌ வருகிறது. 
சான்றாகக்‌ குறளில்‌ ஆய்தம்‌ பயிலும்‌ இடங்கள்‌ 49. இதில்‌ ஆய்தம்‌ 
அலகுபெறுமிடங்கள்‌ 6 ஆகும்‌. இதனால்‌ ஆய்தத்தைத்‌ தனிநிலை என்றும்‌ 
அழைப்பார்‌. 

தனி மொழிகளில்‌ குறிலை அடுத்தும்‌ உகரமூர்ந்த வல்லாறுக்கு 
முன்னதாகவும்‌ அஃது, கஃசு, எஃகு என ஆய்தம்‌ வரும்‌. புணர்மொழிகளில்‌ 
ல, ளகர வகர ஈறுகள்‌ புணரும்பொழுது ஆய்தம்‌ இடம்‌ பெறுவதைக்‌ 
காணலாம்‌. கல்‌ * இது - கஃ்றிது எனவும்‌, முன்‌ 4 தீது ௪ முஃறிது 
எனவும்‌, அவ்‌ * கடிய ** அஃகைடிய எனவும்‌, மாறும்‌ மொழிக்‌ குறிப்புச்‌ 
சொற்களான கஃறு (கருப்பு நிறத்தின்‌ மிகுதியைக்‌ குறிக்கும்‌), கஃறு 
(இரைச்சலின்‌ மிகுதியையும்‌ குறிக்கும்‌) என்பனவற்றிலும்‌ ஆய்தம்‌ 
வருவதைக்‌ காணமூடிகிெறது. 


ஆவணம்‌ 73, 2002 121 


சார்பெழுத்துக்களின்‌ பிறப்பு, எண்ணிக்கை குறித்துத்‌ தொல்காப்பியரோடு 
பின்னாள்‌ வந்த இலக்கணிகள்‌ வேறுபடுகின்றனர்‌. அதே சமயத்தில்‌ 
சார்பெழுத்துக்களின்‌ வடிவம்‌ குறித்துத்‌ தொல்காப்பியருக்குப்‌ பின்‌ வந்த 
இலக்கண நூலோர்கள்‌ ஏதும்‌ கூறவில்லை. சார்பெழுத்துக்கள்‌ பற்றிய 
தொல்காப்பிய நூற்பா 


குற்றியலிகரம்‌ குற்றியலுகரம்‌ ஆய்தம்‌ எறை 

முட்பாரந்‌ புள்ளியும்‌ எழுத தோ ரன்ன 
என்றுரைக்றெது.' இந்நூற்பாவிற்கு உரையாசிரியர்கள்‌ கருத்துரைக்கும்போது 
பாடவேறுபாடுகள்‌ எழுகின்றன. முப்பாற்புள்ளி என்ற சொல்‌ ஆய்தத்தை 
மட்டும்‌ குறிக்கக்‌ கூடியதா? இல்லை குற்றியலிகரம்‌, குற்றியலுகரம்‌, ஆய்தம்‌ 
என்ற மூன்றினையும்‌ குறிக்கக்‌ கூடியதா? என்ற வினா எழுகிறது. 


ஆய்தத்தின்‌ வடிவம்‌ 


ஆய்தத்தின்‌ வடிவு குறித்து இரு கொள்கைகள்‌ உரையாசிரியர்களிடையே 
நிலவுவதைக்‌ காணமுடிகிறது. 


ஆய்தம்‌, முப்பாற்புள்ளி ஆய்தம்‌ ஒரு புள்ளி 

என்ற கருத்தினர்‌ என்ற கருத்தினர்‌ 

1. இளம்‌ பூரணர்‌ 1. பேராசிரியர்‌ 

2. நச்சினார்க்கினியர்‌ 2. சங்கயாப்புடையார்‌ 

3. பி.௪. சுப்பிரமணிய சாஸ்திரியார்‌ 3. சிவஞான முனிவர்‌ 

4. வெள்ளை வாரணர்‌ 4. வேங்கிடராஜூலு ரெட்டியார்‌ 


5. வ. சுப. மாணிக்கம்‌ 


இத்தகையதொரு சூழலில்‌ கல்வெட்டுக்களில்‌ ஆய்தம்‌ பெறும்‌ 
வடிவத்தை நோக்க வேண்டியுள்ளது. ப/ள்ளியிடுதல்‌ கல்லெழுத்துக்களின்‌ 
வளர்ச்சியையும்‌, மாற்றத்தையும்‌ காட்டுவதால்‌ புள்ளி என்பது 
கல்லெழுத்துக்களில்‌ முக்கிய இடம்பெறுகிறது. எகர, ஓகர, குறில்‌, நெடில்‌ 


வேறுபாட்டினைக்‌ காட்டப்‌ புள்ளியிடப்பட்டதைக்‌ கல்வெட்டெழுத்துக்கள்‌ 
சுட்டுகின்றன. 


- தமிழ்நாட்டில்‌ மெய்போன்ற வரி வடிவங்களில்‌ புள்ளியிட்டு எழுதும்‌ 
முறை தமிழ்‌ பிராமி வரி வடிவங்களில்‌ கி.பி. முதல்‌ நூற்றாண்டிற்கும்‌ ஆறாம்‌ 


நூற்றாண்டிற்கும்‌ இடைப்பட்ட காலத்திலேயே ஏற்பட்டது எனத்‌ 
தொல்லியலார்‌ கூறுகின்றனர்‌. 


பொருள்‌ வேறுபாட்டை ஏற்படுத்துன்ற மெய்யெழுத்துக்களுக்கே 
புள்ளியிடும்‌ முறை வழக்கில்‌ இல்லாத நிலையில்‌ ஒலியில்‌ நுட்பமாக 
பொருள்‌ வேறுபாடு தரும்‌ சார்பெழுத்துக்களுக்குப்‌ புள்ளியிடும்‌ முறை 
வழக்கில்‌ இல்லாது இருந்திருக்கலாம்‌ அல்லது கல்லில்‌ எழுத்துக்களை 


122 ஆவணம்‌ 13, 2002 


வெட்டும்‌ சிரமத்தினால்‌ இவை விடுபட்டுப்‌ போயிருக்கலாம்‌. 


ஆய்தத்தின்‌ வடிவமாகக்‌ கொள்ளப்பட்டுள்ள ௪௪ மூன்று புள்ளிகள்‌ 
பிராமியில்‌ இகரம்‌ எழுத்தைக்‌ குறித்தது. இம்மூன்று புள்ளிகளின்‌ இணைவாக 
இகரம்‌ படிப்படியாக வளர்ச்சி பெற்றது. ஆனால்‌ ஆய்தத்தின்‌ வடிவம்‌ என்று 
பார்க்கும்பொழுது காசாக்குடிச்‌ செப்பேடுகளில்‌ வெஃகா என்ற சொல்லில்‌ 
இடம்‌ பெறும்‌ ஷ்ச வடிவமே கிடைக்கின்றது.” இதன்‌ காலம்‌ கி. பி.750 
ஆகும்‌. இதற்கடுத்துப்‌ பாண்டியன்‌ வரகுண மன்னனின்‌ திருச்செந்தூர்‌ 
கல்வெட்டிலும்‌ ஆய்தத்தின்‌ வடிவம்‌ அ என இடம்‌ பெற்றுள்ளதைக்‌ 
காணமுடிகிறது (எபிகரொபியா இண்டிகா தொகுதி 21). இதன்‌ காலம்‌ கி. பி.875 
ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பிறகு உள்ள காலக்கட்டமாகும்‌. 


நடுவுவாங்கி எழுதுதல்‌ 


ஆய்தத்தின்‌ ~—- _ என்ற வடிவங்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
பார்க்கும்பொழுது நச்சினார்க்கினியர்‌ கருத்து சிந்தனைக்குரியது. அவர்‌ 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ முப்பாற்புள்ளிக்கு த வாங்கியிட்டெழுதுட்‌ 
என்கிறார்‌. நடுவு வாங்கியிட்டு எழுதலாவது மூண்று புள்ளி யெழுதாமல்‌ 
மூன்று சிறு சன்னமாக வளைத்‌ தெழுதுதலீ என்று கூறுகிறார்‌. 


நு வ௱வ்கியிட்டெழுதுப என்பதற்கு இராகவையங்கார்‌ பின்வருமாறு 
விளக்கம்‌ தருகிறார்‌. 


இதனால்‌ அபிெபுக கூட்டுப்போல சச என்றா 


முப்பன்னியுடையதாகக்‌ கறுதப்பட்ட ஆய்தம்‌ மெல்‌... மான 
நடுப்புள்ளியின்றி ௧ என்று பிற்காலத்தே /மாறவாரமயிறிம்றன 
அவ்வுரைகாரர்‌ கருதினர்‌ என்பது விளங்கும்‌. எனவே வடமொழியுள்‌ 
மேலுங்கிமுமாக அமைந்த விணர்க்கத்தின்‌ இரட்டைப்‌ புள்ளிகளை! 
போலவே தயியழில்‌ அபித்தமிதெது! ஆ ய்தப்டுன்னிகள்‌ முன்பு வழங்கை 
என்பதாயிற்று. மோலுமம்‌ ஆயீதத்தின்‌ 22 என்ற வடி வத்தில்‌ நடுவில 
உள்ள புன்னியை நீக்கிவிட்டு விஸர்க்கத்தின்‌ வடிவத்தினை ஓப வே 
சீ ஏன வழ்ங்கனெர்‌ என்று கருதவும்‌ இடமுண்டு என்கிறார, ்‌ 


தழுவு வாங்கியிட்டெழுது என்பதனை நடுவில்‌ ஒரு கோடும்‌ மேலும்‌ 
மும்‌ ஒரு புள்ளியுமாக எழுதுதல்‌ எனவும்‌ பொருள்‌ கொள்ளப்படுகிறது. 
நன்னூல்‌ உரையாசிரியரான மயிலைநாதர்‌ பலவகை வடிவுகளைக்‌ 
கூறுமிடத்து சதுரம்‌, ஆயுதம்‌, வட்டம்‌ முக்கோணம்‌ சிலை என்பனவற்றைக்‌ 
குறித்துள்ளார்‌. ஆயுதம்‌ என்பது நீண்ட வடிவினைக்‌ குறிப்பதாக அமைகிறது. 
இதனால்‌ நீண்ட கோடுள்ளதாய்ப்‌ புள்ளி பெறுதலால்‌ அவ்வாய்தமே ஆய்தம்‌ 
என்றும்‌ ஆய்தப்புள்ளி என்றும்‌ வழங்கியிருக்கலாம்‌. மேலும்‌ &ழும்‌ ஒரு 
புள்ளியுமாக* என்ற வடிவில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என ௪. சுப்பிரமணியன்‌ 
அவர்கள்‌ கருதுகிறார்‌. கல்வெட்டுச்‌ சான்றுகளும்‌ இதனை உறுதி செய்வதாக 
அமைகிறதெனலாம்‌. 
- 123 
ஆவணம்‌ 13, 2002 


காசாக்குடிச்‌ செப்பேட்டில்‌ உ என இடம்‌ பெறும்‌ ஆய்தமானது. 
வரகுணப்‌ பாண்டியனின்‌ இருச்செந்தார்க்‌ கல்வெட்டில்‌ அ என இடம்‌ 
பெறுகிறது. இவ்விரு வடிவங்களும்‌ வேறுவேறு என்று கொள்வதைவிட 
_ என்ற ஒரே வடிவமெனக்‌ கொள்ளலாம்‌. ஏனெனில்‌ காசாக்குடிச்‌ 
செப்பேடுகளின்று எடுக்கப்பட்ட எழுத்துக்களைச்‌ சித்திரிக்கப்பட்ட வகை 
எனத்‌ இ.நா. சுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ குறிப்பிடுகிறார்‌. “என்ற வடிவமே 
சித்திரித்து எழுதும்‌ பொழுது ௩ என மாறியிருக்கலாம்‌ என்று 
கருதக்கூடுகிறது. ப 
எனவே நச்சினார்க்கினியர்‌ தடுவு வாங்கியிட்டெழுதுட! என்று கூறியது 
இவ்வடிவத்தையே என்பது தெரியவருகிறது. 


ஆய்தவடிவும்‌ விசர்க்க வடிவும்‌ 


ககாரத்தன்‌ ஜிஹ்வா மூலமாகவும்‌, பகாரங்களில்‌ முன்‌ உபத்மானி 
யமாகவும்‌ ஒலிக்கப்பெறுவது விசர்க்கமாகும்‌. விசர்க்கமும்‌ ஆய்தமும்‌ 
ஒத்தஒலிகள்‌ என்பது இராகவையங்கார்‌, கால்டுவெல்‌, பி.எஸ்‌. சுப்பிரமணிய 
சாஸ்திரியார்‌ ஆகியோரின்‌ கருத்தாகும்‌. 


கால அடிப்படையில்‌ விசர்க்கத்தினை நோக்கும்பொழுது தமிழ்நாட்டில்‌ 
கிடைக்கக்கூடிய பழைமையான கல்வெட்டுக்களில்‌ விசர்க்கம்‌ 
இடம்பெறவில்லை. பழமையான பிராமி கல்வெட்டுக்களில்‌ வடமொழியில்‌ 
உள்ள அநுஸ்வாரம்‌, விசர்க்கம்‌ ஆகிய இரண்டும்‌ காணப்‌ படவில்லை.” 


தி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ கிடைக்கும்‌ இரந்த 
கல்வெட்டுகளில்‌ விசர்க்கம்‌ காணப்படுகிறது. விசர்க்கத்தின்‌ வடிவமாக 2 
என்ற குறி பெரும்பாலான கல்வெட்டுகளில்‌ இடம்‌ பெற்றாலும்‌, ல என்ற 
வடிவமாக விசர்க்கம்‌ எழுதப்பட்டுள்ளதைப்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ 
கல்வெட்டில்‌ காணமுடிூறது.” இ.பி. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ கிடைக்கின்ற 
ஆய்தத்தின்‌ வடிவமும்‌, விசர்க்க வடிவத்தினை ஒத்திருப்பதிலிருந்து 
விசர்க்கத்தின்‌ தாக்கம்‌ ஆய்தத்திற்கு ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவருகிறது. 


இ.பி.எட்டாம்‌ நூற்றாண்டினரான திருமங்கை ஆழ்வார்‌ வரையிலான 
பன்னிரு வைணவ ஆழ்வார்கள்‌ அவ்வப்போது பாடிய திருவாய்மொழிப்‌ 
பாடல்கள்‌ அனைத்தும்‌ செம்மையான வட்டெழுத்துக்களைக்‌ 
கொண்டதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌ என்பதால்‌ கி.பி.9ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்த திருச்செந்தூர்‌ வட்டெழுத்துக்‌ கல்வெட்டில்‌ 
ஆய்தத்தின்‌ வடிவமானது விசர்க்கத்தின்‌ தாக்கத்தைப்‌ பெற்றுள்ளதெனலாம்‌. 

அஃகம்‌ என்பதற்கு மதிப்படங்கியது, ஈடாக எனக்‌ கல்வெட்டுக்‌ 
கலைச்சொல்‌ அகரமுதலி” பொருள்‌ தருகிறது. அக்கம்‌ என்ற சொல்லும்‌ 
கல்வெட்டுக்களில்‌ இடம்‌ பெறுகிறது.” எனவே அக்கத்தின்‌ மாற்று 
வடிவமாக அஃகம்‌ இடம்பெறவில்லை. அஃகம்‌, அக்கம்‌ என்ற இரு 
சொற்கள்‌ மக்கள்‌ வழக்கிலிருந்ததை அறியமுடிகறது. 


124 ஆவணம்‌ 18, 2002 


்‌ 


சங்க இலக்கியங்களில்‌ கையாளப்பட்ட வெஃகி, வெஃகா என்ற சொற்கள்‌ 
பிற்கால இலக்கியங்களில்‌ அருகியே காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில்‌ 
இதே பொருளைத்‌ தரும்‌ விரும்பிய, விரும்ப போன்ற மாற்றுவடிவங்கள்‌ 
கையாளப்பட்டுள்ளன. இஃது என்ற வடிவத்திற்கு மாற்றாக இய்து என்ற 
வடிவம்‌ பயன்படுத்தப்பட்டு உள்ளது. வேள்விக்குடி சாசனத்தில்‌ (பத்தாம்‌ 
ஏடு முன்புறம்‌). இய்தெமுதன சுத்த சேசரிப்‌ பெரும்பணைக்காரனுககு என்று 
இடம்‌ பெறுகிறது. ஆய்தத்திற்கு எதுகையாக யகரம்‌ இலக்கியங்களில்‌ 
வருகிறது. ஆனால்‌ ஆய்தத்திற்கு மாற்றாக அது இடம்‌ பெறுவதைக்‌ 
கல்வெட்டில்‌ காணமுடிறெது. இத்தை என்ற வடிவம்‌ இஃ்தை என்பதற்கு 
மாற்றாக வருகிறது. இச்சை அகிதம்‌ பண்‌ எனத்‌ தருமபுரிக்‌ கல்வெட்டில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளது. இத்தை திருவாசக்த்திலும்‌ இடம்‌ பெறுவதைக்‌ 
காணலாம்‌. 


இதிலிருந்து இலக்கிய வழக்கோடு கல்வெட்டு வழக்கு 
தொடர்புடையதாக அமைவதைக்‌ காணலாம்‌. சொற்களில்‌ தனிக்குறிலை 
அடுத்தும்‌ உயிரேறிய வல்லாறுக்கு முன்னுமாக இடம்பெறும்‌ ஆய்தத்தின்‌ 
வருகைப்பாட்டில்‌ கல்வெட்டுச்‌ சொற்களில்‌ எவ்வித மாற்றமும்‌ இல்லை 
என்பது தெரியவருகிறது. 


காசாக்குடிச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ இ.பி.8ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. 
நச்சினார்க்கினியர்‌ காலம்‌ இ.பி.13ஆ.ம்‌ நூற்றாண்டு ஆகும்‌. எனவே ஆய்த 
எழுத்தானது கி.பி.எட்டாம்‌ நூற்றாண்டிலே அ என்ற வடிவத்தில்‌ 
எழுதப்பட்டதென்பதும்‌ அவ்வடிவமே க.பி.[2ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பிற்பாடும்‌ தொடர்ந்தது என்பதும்‌ பெறப்படுகிறது. 


முடிவுரை 

இடைக்கின்ற ஆதாரங்களை வைத்துப்‌ பார்க்கும்பொழுது ஆய்தத்தின்‌ 
வடிவங்களாக ஒரு புள்ளி ௪ மூன்று புள்ளி ,& மூன்று சுன்னங்கள்‌ oe 
நடுவுவாங்கி எழுதிய வடிவமான அ ஆகியன பயன்படுத்தப்பட்டுள்ளன 
எனலாம்‌. 

தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ பஃது என்ற எண்ணுப்‌ பெயர்‌ வடிவம்‌ 
இலக்கியங்களில்‌ இடம்‌ பெறுகின்ற போதிலும்‌ கல்வெட்டுகளில்‌ 
இடம்பெறவில்லை. சான்றாக, 


முப்பதும்‌ நீலகந்தி ஆறும்‌ CTD WOLILGE apy 

தாளம்‌ இருபதும்‌ (தெ.க2: 7) 2 
என்று வருகிறது. உயிரெழுத்தினை முதலெழுத்தாகக்‌ கொண்டு ஆரம்பிக்கும்‌ 
வார்த்தைகளுக்கு முன்னால்‌ ஆய்தம்‌ பயின்று வரும்‌. மேலும்‌ சுட்டும்‌ 
சொற்களாக அஃது இஃது தான்‌ பெரும்பாலும்‌ வரும்‌. ஆனால்‌ இந்நிலை 
கல்வெட்டில்‌ இல்லை. அது, இது என்ற சொல்லாட்சியே இடம்‌ பெறுகிறது. 


125 
ஆவணம்‌ 13, 2002 





pe 


1௦ த்‌ ௪.௦ ௬ பூ ௮ செவ 


126 


குலோத்துங்கச்‌ 4வது வரி (இ)ரு (0) வ (4) 
ள்‌ கோயில்‌ சோழதேவர்‌-1 (கா 
வடக்குச்சுவர்‌ (க.பி.1070-1120) | வாழ்வ (£) நுக்கு 
காஞ்சிபுரம்‌ ச்வது 
ஆட்சியாண்டு 
(இ.பி.1075-76) 
எபிகிராபிகா சுப்பிரமணிய பாண்டியன்‌ அஃகமாக என்ற சொல்‌ 12 
இண்டிகா 21 சுவாமி கோயில்‌ வரகுண இடங்களில்‌ இடம்‌ 
pp. 101 ff. திருச்செந்தூர்‌ மகாராஜா 13வது | பெறுகிறது 
ஆட்சியாண்டு (வட்டெழுத்து) வரிகள்‌ 81, 
(கி.பி.875 35, 58, 61, 120, 122, 135, 145, 
159, 169, 188, 191 


காசக்குடி 115 வது வரி வெட்கா 

செப்பேடுகள்‌ 9 (தமிழெழுத்து) 

வது ஓடு பின்புறம்‌ 

அகம்‌ 434 D.3302 i தி[£ருல்‌) வ(க) (ஃ)கா 

v.60 றால்‌ னாயினார்‌ 
திருவாக்கானாயனார்‌ 
திருவெஃகா நாயனார்‌ என 
வாசிக்க (சிதைந்துள்ளது 
இப்பகுதி) 


சாசனங்கள்‌ 


தொல்காப்பியம்‌, நூன்மரபு, நூற்பா-2. 

வெ. வேதாசலம்‌, பூலாங்குறிச்சிக்‌ கல்வெட்டு எழுத்துக்கள்‌ 

பல்வைர்‌ செப்பேடுகள்‌ - காசாக்குடிச்‌ செப்பேடுகள்‌ - 9வது ஏடு பின்புறம்‌. 
தொல்காப்பியம்‌, நச்சினார்கினியர்‌ உரை, ப.20. 

மு. இராகவையங்கார்‌, ஆராய்ச்சித்‌ தொகுதி, பக்‌.128. 

நன்னூல்‌, மயிலைநாதருரை - நூ. 453 விளக்கம்‌. 

$.Subramanyan, Phonology (eluttu) - 57. 

த.நா. சுப்பிரமணியன்‌, பண்டைத தமிம்‌ எழுத்துக்கள்‌ , பக்‌. 63. 

மேது ப..31. 

Dalavay Agraharam Plates - TAS-/, pp.126-7. 

சி. கோவிந்தராசனார்‌, தமிழெழுத்தின்‌ வரிவடிவம்‌, ப.05. 

சி. கோவிந்தராசனார்‌, கல்வெட்டுக்‌ கலைச்சொல்‌ அகரமுதலி, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, மதுரை, 1987. 

தென்னிந்திய கல்வெட்டுத்‌ தொழுதி 28 : 24 (காசு ஒன்றுக்கு அக்கம்‌ 
பன்னிரண்டாக்கி). 

திருவாசகம்‌, இருப்பள்ளியெழுச்சி 25 : 7 இத்தை மெய்யெனச்‌ கருதி நின்றிடா்க்கடவீ 
சுயித்தலைப்‌ படுவேளை. 


ஆவணம்‌ 13, 3002 


51. The Palaeolithic Site of Attirampakkam, 


Tiruvallur District, Tamil Nadu 





Shanti Pappu, Pune. 


கட்டுரைச்‌ சுருக்கம்‌ 


இராபர்ட்‌ புரூஸ்புட்‌ காலந்தொட்டு இப்பகுதியில்‌ தொல்பழங்காலம்‌ பற்றிய 
ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கட்டுரை ஆசிரியர்‌ சாந்திபப்பு 
அண்மையில்‌ அத்திரம்பாக்கத்தில்‌ மேற்கொண்ட அகழாய்வை ஒரு திருப்பு 
முனையாகக்‌ கருதலாம்‌. இரண்டாவது பருவ (ஜனவரி - மார்ச்சு 2000) அகழாய்வில்‌ 5% 
5 மீ அளவில்‌ ஒரு அகழாய்வுக்‌ குழி ( 16 ) மண்மேட்டின்‌ உச்சியில்‌ தோண்டப்பட்டு 
பின்னர்‌ இக்குழி2 % 8 மீ அளவில்‌ மேலும்‌ விரிவுபடுத்தப்பட்டது. இதில்‌ மொத்தம்‌ 
12,000 கற்கருவிகள்‌ சேகரிக்கப்பட்டன. இவை அனைத்தும்‌ அச்சுலியன்‌ முதல்‌ 
பழங்கற்காலத்தின்‌ இறுதிக்‌ கட்டம்‌ வரையிலான காலகட்டத்தைச்‌ சேர்ந்தவை. 
இவையும்‌, இவற்றோடு புதைபடிவமாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினம்‌ சார்ந்த பல்‌ 
மற்றும்‌ விலங்கின்‌ காலடித்தடம்‌ போன்றவை தற்பொழுது சோதனைக்‌ கூடத்தில்‌ 
ஆய்வில்‌ உள்ளன. மூன்றாவது பருவத்தில்‌ (ஜனவரி - ஏப்ரல்‌ 2002) பலவகையான 
பண்பாட்டு நிலைகளை ஆய்வு செய்யும்‌ நோக்கில்‌ நான்கு அகழாய்வுக்‌ குழிகளும்‌ 
படிநிலையுடைய குழி ஒன்றும்‌ தோண்டப்பட்டன. அச்சுலியன்‌ கட்டம்‌ 30 சதுர 
மீட்டர்‌ பரப்பளவும்‌ பழங்கற்காலத்தின்‌ இறுதிக்கட்டம்‌ 85 சதுரமீட்டர்‌ பரப்பளவும்‌ 
அகழ்வு செய்யப்பட்டது. இதில்‌ 5000க்கும்‌ மேற்பட்ட கற்கருவிகள்‌ திடைத்தன. 
இவற்றுடன்‌ கண்டுபிடிக்கப்பட்ட மரவேர்கள்‌ கொண்ட புதை படிவம்‌ (1058111260 
calcareous root 08818) காலக்கணிப்பிற்காக அனுப்பப்பட்டுள்ளது. இவை 
அனைத்தும்‌ தற்பொழுது பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. தொடக்ககால 
மனிதனின்‌ வாழ்விட அமைப்பு முறையின்‌ சுற்றுப்புறச்‌ சூழலை மீண்டும்‌ 
பார்ப்பதற்குத்‌ தேவையான முயற்சியாக பன்முக நெறிசார்‌ ஆய்வு தற்பொழுது 
நடைபெற்று வருகிறது. அத்திரம்பாக்கம்‌ மற்றும்‌ அதனைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ 
மேலும்‌ அகழாய்வு மேற்கொண்டால்‌ தமிழ்நாட்டின்‌ இப்பகுதியில்‌ காணப்பட்ட 
ஆரம்பகால மனிதனின்‌ குடியிருப்பு முறையை நன்கு அறியலாம்‌. 


Introduction 


The Palar river basin, Tamil Nadu, marks the southernmost extension of 
the Indian Lower and Middle Palaeolithic. As part of an ongoing project to 
investigate the prehistoric archaeology and Palaeoenvironments of this 
region, multidisciplinary investigations and excavations at selected 
prehistoric sites were nitiated in 1999. The first site to be excavated is that 


ப ப ப ப ப ட்ட ப எ க 
In the making of this article Kumar Akilesh and Rhea Mitra helped a lot. 


ஆவணம்‌ 13, 2002 LA 


of Attirampakkam, Tiruvallur district, Tamil Nadu (Fig 1). Excavations are 
being conducted by the Sharma Centre for Heritage Education, under the 
direction of Dr. Shanti Pappu. Collaborators in this project are Prof. 
Maurice Taieb, Dr. Yanni Gunnell, Prof. Jean-Philip Brugal, Dr. 
K.Anupama and Prof. R. Sukumar (scientific research in geology, 
geomorphology, geochronology; palaeontology, palaeobotany, and 
palaeoecology) and Kumar Akhilesh (research assistant, archaeology). The 
Palaeolithic archaeology of the Kortallayar nver basin (which forms a part 
of the Palar river basin) has been the subject of investigation for over a 
century (Foote 1866, Paterson 1939; Krishnaswami 1938, 1947; LAR. 
1964-65, 1965-66, 1966-67, 1978-79; Swami 1976). These studies resulted 
in the establishment of a four-fold terrace sequence with associated 
prehistoric cultures; and the identification of a Lower Palaeolithic 
Acheulian handaxe based "Madras Industry". 


Subsequently, geoarchaeological investigations were undertaken by 
Pappu (Pappu et al. 1994, Pappu 1996, 1997, 1999, 2000, 2002) over an 
area of 200 km” in this region (79°40':79°56 E and 13°17':13°10N). A 
study of site-formation processes led to the categorization of sites into 
several types based on their sedimentary context, artefact spatial distribution 
and morphology and degree of integrity. The research forms a part of the 
broader objective of understanding variability seen in the Palaeolithic 
record and of exploring alternate models of hominid behavioural strategies 
during the Middle to Late Pleistocene. 


As a result of these studies, a series of Palaeolithic sites were designated 
as being in a relatively well-preserved context and thus as having potential 
for excavation and for yielding greater information on early hominid 
behavioural strategies in this region. The first site where excavations have 
been initiated 1s that of Attirampakkam, and brief results of the first season 
of excavation (1999) are presented here. During the first season (March- 
April 1999), five test pits (2 x 2 m each) were sunk at different parts of the 
site in order to determine the cultural sequence. The significance of this 
excavation was the discovery, for the first time in the Indian context, of 
Acheulian tools in a 4 m thick deposit of laminated clay occurring at depths 
of 2.7 to 6.90 m below the surface, in what was previously termed the 
Sriperumbudur/Avadi series of Lower Cretaceous shales. The subsequent 
discovery of animal footprints in association with Acheulian artefacts and 
the presence of three fossil faunal teeth also contribute to the distincitive 
character of this site. These factors indicate the exceptional potential of this 
site in informing on palaeoenvironments and early hominid adaptations in 
an ecological context hitherto unknown in the Indian Palaeolithic. 


128 ஆவணம்‌ 13, 2002 


agreed on the fact that the Acheulian horizon was attributed to a ‘derived’ 
lateritic or ferruginous gravel deposit disconformably overlying Lower 
Cretaceous shales of the Sriperumbur/Avadi formation. 


Aims of the Present Excavation 


The present excavations are a part of a long-term project aimed at 
investigating Prehistory and Palaeoenvironments in the Palar river basin. 
The first site to be excavated in this project is that of the Lower and Middle 
Palaeolithic site of Attirampakkam, South India. This is being done with a 
view towards establishing the nature of hominid activities at the site, the 
environmental context of the site, and the age of the assemblages. Specific 
points to be addressed include: a) the stratigraphy and culture sequence at 
the site; b)the broader geomorphic context of the site; c) the age of the 
Acheulian and Middle Palaeolithic; ம) the nature of early hominid activities 
at the site; e) studies of the nature of Lower to Middle Palaeolithic transition 
at this site; and f)determination of the age of the Acheulian through 
palaeomagnetic measurements and other dating techniques. 


Results of the First Season of Excavation (March-April 1999) 


During the first season, five 2 x 2 m test pits were excavated in March- 
April 1999 in order to determine the stratigraphy and culture sequence. Test 
pit-T3 was excavated to a depth of 7.30 m, from which a total of 646 
artefacts/natural clasts were recovered (Fig.2). Layers 1, 3 and 4 are 
archaeologically sterile, with sporadic redeposited artefacts. Artefact- 
bearing horizons include Layers 2, 5 and 6. Layer 2 (ferricrete) yielded 
possible Late Middle to Upper Palaeolithic tools, a transitional Late 
Acheulian-Middle Palaeolithic industry occurs in Layer 5 (ferruginous 
gravels); while an Acheulian industry was noted on the surface of Layer 6 
(clay) at the junction with Layer 5: and in Layer 6 continuing down to a 
depth of 6.90m. Soil and sediment samples were collected in order to 
provide conclusive chronometric dates for the site and for mineralogical and 
geochemical characterization of the deposits in relation to the artefact 
horizons. A contour map of the site at 1 m intervals was prepared. 


Acheulian Assemblage from Layer 6 (clay) 


A total of 286 artefacts and 22 clasts from Layer 6 (2.7-6.90 m) from 
test trench T3 are considered here. The sample from test-trench T3 reveals 
that the principal raw material for Acheulian artefacts is quartzite pebbles 
and cobbles derived from outliers of the Allikulli hills. Some degree of 
preliminary manufacture and trimming of tools at the site is indicated by the 
presence of an anvil on a rolled, rectangular cobble, pitted on one face; as 
also two hammerstones; and a few cores. Cores include prepared cores 
(Levallois, discoidal), irregular flake cores, flake and flake-blade cores and 


130 ஆவணம்‌ 13, 2002 


Conclusion 


Excavations were continued during the second season (January-March 
2000). A 5 x 5 trench was laid down at the top of the mound (Trench T6), 
later extended by 2 x 2 m. A total sample of more than 12,000 artefacts was 
collected, ranging in age from the Acheulian to the Upper Palaeolithic. 
Other finds include fossil faunal teeth and possible animal footprints, which 
are currently under investigation. Artefacts are currently under study. 
During the third season (January-April 2002), four trenches and one step- 
trench were excavated in order to investigate different cultural phases at the 
site. A total area of 30 sq m for the Acheulian and 85 sq m for the Upper 
Palaeolithic were excavated. More than 5,000 tools were obtained. Other 
finds included fossilized calcareous root casts, which have been sent to 
obtain chronometric dates. These are currently under analysis, 
Multidisciplinary studies are in progress in an attempt to reconstruct past 
environments at the site, in relation to early hominid settlement pattems. A 
program of further excavations at Attirampakkam and neighbouring sites 


will aid in a better understanding of early hominid settlement strategies in 
this part of Tamil Nadu. 


Acknowledgements 


We extend our thanks to the Archaeological Survey of India, to the 
Department of Museums and Archaeology, State Government of Tamil 
Nadu, Dr. R. Kannan, Commissioner of Museums and Archaeology, 
Govemment of Tamil Nadu, Prof. K.V. Raman, Prof. N.C.Ghosh and Prof. 
V.N. Misra, French Institute, Pondicherry, CEREGE, CNRS-France, Centre 


for Ecological Sciences, University of Paris, The Homi Bhabha fellowship 
provided S.Pappu with funds for excavation. 


References 


Foote, R.B. 1866, ‘On the occurrence of stone implements in lateritic formations in Various 
parts of the Madras and North Arcot districts’, Madras Journal of Literature and 
Science, 3rd.series Part 11, pp. 1-35, with an appendix by William King, pp. 36-42. 
1.4.8. : Indian Archaeology. 4 Review, 1964-65 to 1966-67 and 1978-1979. 

Krishnaswamm, V.D. 1938, ‘Environmental and cultural changes of Prehistoric man near 
Madras’, Journal of the Madras Geographic Association, vol. 13, pp. 58-90. 

Krishnaswami, V.D,1947, ‘Stone Age India’, Ancient /ndia, vol. 3, pp.11-57. 


Pappu, S. 1996, ‘Reinvestigation of the prehistoric archaeological record in the Kortallayar 
Basin, Tamil Nadu’, Man and Environment, vol. XXI, pp. 1-23. 


Pappu, S. 1997, Pleistocene Environments and Stone Age Adaptations in the Kortatlayar 
Basin, Tamil Nadu, Unpublished Ph.D, Dissertation, Poona University, Pune. 


132 ஆவணம்‌ 13, 2002 


Pappu, 5. 1999, ‘A study of natural site formation processes in the Kortallayar Basin, Tamit 
Nadu, South India’, Geoarchaeology, An International Journal, vol. 14, no.2, pp. 127- 


150. 

Pappu, S.2002 4 Re-examination of the Palaeolithic Archaeological Record of Northern 
Tamil Nadu, South India, Oxford: BAR-Intemational Series in press. 

Pappu, S.. Y. Gunnell, M. Taieb, J-P. Brugal and Y. Touchard, Ongoing excavations at the 
Palaeolithic Site of Atirampakkam, South India: Preliminary Findings, manuscript 
submitted for publication. 

Paterson, T.T. 1939, “Stratigraphic and typologic sequence of the Madras Palaeolithic 
Industries’, in Studies on the Ice Age in India and Associated Human Cultures, eds. H. 
de Terra, & T.T. Paterson, Carnegie Institution of Washington Publication No. 493, 
Washington, pp. 327-330. 

Soundara Rajan K.V. 1966, Prehistoric and Protohistoric Madras. Unpublished Document, 
Deccan College, Pune. 

Swami A.1976, Archaeology of the Chingleput District (Prehistoric Period). Unpublished 
Ph.D Dissertation, University of Madras, Madras. 


. 133 
ஆவணம்‌ 13, 2002 


52. காஞ்சிபுரம்‌ மாவட்டத்‌ தொல்லியல்‌ 
கண்டுபிடிப்புகள்‌ 






கி. குமார்‌, சென்னை. 


காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ பழைய கற்காலம்‌ மற்றும்‌ பெருங்கற்‌ 
படைக்காலம்‌ குறித்த சான்றுகள்‌ ஏற்கனவே கிடைத்திருந்தாலும்‌, புதிய 
கற்காலம்‌ குறித்த சான்றுகள்‌ கிடைக்காமல்‌ இருந்தன. ஆனால்‌, சமீப 
காலத்தில்‌ மேற்கொள்ளப்பட்டுவரும்‌ ஆய்வுகள்‌ மூலம்‌ இப்புதியக்‌ கற்காலப்‌ 
பண்பாடு குறித்த சான்றுகள்‌ காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ ஏராளமான 
இடங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. " இப்புதியக்‌ கற்காலக்‌ 
கருவிகள்‌ அனைத்தும்‌ பழைய மற்றும்‌ இடைக்‌ கற்காலக்‌ கருவிகளுடன்‌ 
கிடைத்துள்ளன. மேலும்‌, புதிய கற்காலத்திற்கு சற்று முந்தைய (Pre-Neolithic 
51885) காலத்தைச்‌ சேர்ந்த மெருகேற்றப்படாத கற்கோடாரிகள்‌ ஒரத்தி மற்றும்‌ 
யானைக்குள்ளம்‌ ஆகிய கிராமங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கையால்‌ 
செய்யப்பட்ட சிவப்பு நிற மட்பாண்ட வகையைச்‌ சேர்ந்த பானை ஓடுகள்‌ 
ஒரத்தியில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால்‌, அவ்வூர்‌ ஓர்‌ புதிய கற்கால 
ஊரிருக்கையாக விளங்கிமிருக்கலாம்‌ என்றும்‌ கருதப்படுகிறது. 


தற்போதைய காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ பழைய கற்காலப்‌ பண்பாடு 
நிலவியதற்கான சான்றுகள்‌ கக்கும்‌ மேற்பட்ட ஊர்களில்‌ ஏற்கெனவே 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1863ஆம்‌ ஆண்டு இராபர்ட்‌ புரூஸ்‌ புட்‌ என்னும்‌ 
நிலப்பொறியியல்‌ வல்லுநரால்‌ இம்மாவட்டத்திலுள்ள பல்லாவரத்தில்‌ 
இந்தியாவின்‌ முதலாவது கற்கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குப்‌ பின்னர்‌ 
கள ஆய்வுகள்‌ மேற்கொண்ட டாக்டர்‌ ஆர்‌.வி. ஜோஷி, டாக்டர்‌ கே.டி, 
பானர்ஜி, எம்‌.வி. குர்ஷி, எம்‌.வி.என்‌. கிருஷ்ணராவ்‌, எஸ்‌.கே.சின்கா, 
கே.பி.புனாச்சா, ௮. சுவாமி, து. துளசிராமன்‌, கோ. திருமூர்த்தி, ப. சண்முகம்‌ 
மற்றும்‌ ஜே.எஸ்‌. சிங்காரவேலன்‌ ஆகியோரால்‌ இம்மாவட்டத்தில்‌ பல 
ஊர்களில்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 


காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள இருப்பெரும்புதூர்‌ மற்றும்‌ 
செங்கல்பட்டு ஆதிய வட்டங்களிலும்‌ இப்புதிய கற்காலக்‌ பண்பாடு 
நிலவியிருந்தமைக்கானச்‌ சான்றுகள்‌ அண்மையில்‌ கிடைத்துள்ளன. 
திருப்பெரும்புதூரிலிருந்து 16 கிமீ கிழக்கே அமைந்துள்ள மாகாளியம்‌ 
என்னும்‌ ரொமத்தில்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழக தொல்லியல்‌ துறையின்‌ 


இந்தியத்‌ தொல்லியல்‌ பரப்பாய்வுத்துறையின்‌ திரு. கோ. திருமூர்த்தி மதுராந்தகம்‌ வட்டத்தில்‌ 


பல புதிய கற்காலக்‌ கருவிகளைக்‌ கண்டுபிடித்துள்ளார்‌.- 


134 ஆவணம்‌ 79, 2002 


தலைவர்‌ முனைவர்‌ ப.சண்முகம்‌ உடைந்த: நிலையில்‌ ஒரு புதிய கற்காலக்‌ 
கருவியினை கண்டுபிடித்துள்ளார்‌. மேலும்‌, இம்‌ மாவட்டத்தில்‌ அண்மையில்‌ 
இக்கட்டுரை ஆசிரியரால்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டுள்ள பழங்கற்கால, புதிய 
கற்காலப்‌ பண்பாடுகள்‌ குறித்த சான்றுகளின்‌ விவரங்கள்‌ ஊர்‌ வாரியாக கழே 
கொடுக்கப்பட்டுள்‌ அன. 


பழைய கற்காலத்தைத்‌ தொடர்ந்து புதிய கற்காலப்‌ பண்பாடும்‌ 
காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ பரவலாக விளங்கியிருந்தமையை மேற்காணும்‌ 
புதிய கண்டுபிடிப்புகளின்‌ மூலம்‌ அறிய முடிகிறது. வேலூர்‌ மற்றும்‌ 
திருவள்ளூர்‌ மாவட்டங்களின்‌ வழியாக செல்லும்‌ கொரத்தலையாறு 
எனப்படும்‌ பழைய பாலாற்றின்‌ படுகையில்‌ பழங்கற்காலப்‌ பண்பாடு 
சிறப்புற்று விளங்கியிருந்தமைக்கான சான்றுகள்‌ ஏராளமாக கிடைத்துள்ளன. 
ஆனால்‌, தற்போதைய பாலாறு செல்லும்‌ காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
பரவலாக ஒருசில இடங்களில்‌ மட்டுமே இப்பண்பாடு 
விளங்கியிருந்தமையை இழ்க்காணும்‌ கண்டுபிடிப்புகளின்‌ மூலம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. 


பாலாற்றிலிரு | திருப்‌ புதிய புதிய கற்காலக்‌ 
ந்து ஏரிக்கு பெரும்‌ | கற்காலம்‌ | கருவி(7.7 %4செமீ) 
நீர்கொண்டுவ | புதூர்‌ 
இடைப்பழ 
ங்‌ கற்காலம்‌ 





















ரும்‌ பம்பக்‌ 
கால்வாயின்‌ 
மேற்கு 
சரிவிலுள்ள2 












வெட்டுக்கருவி, 
கூர்முனைக்‌ 
கருவிகள்‌ 


சாலமங்க 
லம்‌ 














கடைப்‌ வாய்ச்சி, சுரண்டிகள்‌ 
பழங்‌ 
சுற்காலம்‌ 


புதிய 


கற்காலம்‌ 







புதிய கற்காலக்‌ 
கருவிகள்‌ (8.5 %6 
செமி] 



















கல்வட்டம்‌, இரும்பு 
உருக்கு உலை, மண்‌ 
குழாய்கள்‌,.இரும்புக்‌ 
கழிவுகள்‌, கருப்பு- 
சிவப்பு மற்றும்‌ 
சிவப்பு நிறப்‌ பானை 
அ, டுகள்‌ 


பெருங்‌ 
கற்காலம்‌ 





135 


ஆவணம்‌ 13, 2002 






























































































































கல்வாய்‌ புதிய புதிய கற்காலக்‌ 
கற்காலம்‌ கருவிகள்‌ 6 கிடைத்து 
உள்ளன. ஒரு கருவி 
(7 4.5செ.மீ) 
உடைந்த ஒரு பெரிய 
கற்கோடாரியின்‌ 
வெட்டுமுனை (7.5 
5.5 செமீ) நான்கு 
சிறிய கருவிகள்‌ 
இவ்வூருக்கு இடைப்‌ ஓவேட்‌ எனப்படும்‌ 
்‌ வடமேற்கே பழங்‌ நீள்வட்டக்‌ கருவி, 
அமைந்துள்ள கற்காலம்‌ கைக்கோடாரி, 
மலையின்‌ சுரண்டிகள்‌ 
கிழக்கு 
அடிவாரம்‌ 
சிறுமாத்‌ வடக்கே அச்சுலியன்‌ வகைக்‌ 
தூர்‌ உள்ள கைக்கோடாரி, 
மலையின்‌ கிழிப்பான்‌, சாப்பர்‌ 
தெற்கு எனப்படும்‌ 
அடிவாரத்தில்‌ வெட்டுக்கருவி 
உள்ள 
காப்புக்காட்டி கைக்கோடாரி, 
ல்‌ உள்ள வெட்டுக்கருவி, 
சரிவான கிழிப்பான்‌, சுரண்டி 
நிலப்பகுதி 
செதுக்குக்‌ கருவி, 
பிளேடு, சில்லுக்‌ 
கருவி, சுரண்டி 
சேத்துப்‌ இவ்வூருக்கு கடைப்‌ கிழிப்பான்‌, சுரண்டி 
பட்டு வடக்கே பழங்‌ போன்ற சில்லுக்‌ 
உள்ள கற்காலம்‌ கருவிகள்‌ 
மலையின்‌ 
அடிவாரத்தில்‌ 
உள்ளது 
பெருங்கற் ஈம்ச்சின்னங்கள்‌, 
காலம்‌ விலங்கு வடிவ தாழி 
மற்றும்‌ முதுமக்கள்‌ 
தாழிகளின்‌ 
பாகங்கள்‌, 
கருப்பு-சிவப்பு 
மற்றும்‌ சிவப்பு நிற 
பானை ஓடுகள்‌ 
136 


ஆவணம்‌ 13, 2002 






























கிழக்கே கைக்கோடாரி, 






முதல்‌ பழங்‌ 


காப்புக்காட்டி கற்காலம்‌ வெட்டுக்கருவி, 
ல்‌ உள்ள கூர்முனைக்கருவி, 
சிறிய கிழிப்பான்‌ 


ஓடையின்‌ 


















சரிவான இடைப்பழ | அச்சுலியன்‌ வகைக்‌ 

பகுதி ங்‌ கற்காலம்‌ | கைக்கோடாரி, 
செதுக்கு கருவி, 
வெட்டுக்கருவி, 


கிழிப்பான்‌ 

















கடைப்‌ பிளேடு, வாய்ச்சி, 

பழங்‌ கிழிப்பான்‌, சுரண்டி, 

கற்காலம்‌ செதுக்குக்கருவி, 
நுண்கற்‌ கருவிகள்‌ 


செய்யப்‌ பயன்‌ 

படுத்தப்பட்ட மூலக்‌ 
ர்கள்‌ 
கைக்கோடாரி, 

































தெற்கே முதல்‌ பழங்‌ படைப்பை 






















உள்ள கற்காலம்‌ கூர்முனைக்கருவி, க்கு தெற்கே 
கொட்டுக்‌ வெட்டுக்‌ கருவி 4 கிமீ 
குட்டைக்கு தொலைவி 
அருகே சிறிய இடைப்பழ | வெட்டுக்‌ கருவி, ல்‌ உள்ளது 
ஓடைப்‌ பகுதி ங்‌ கற்காலம்‌ | கைக்கோடார்‌, முக்‌ 

கோண வடிவ 

கைக்கோடாரி, 


வாய்ச்சி, இருபக்க 
சுரண்டி, கூர்முனைக்‌ 
கருவி 









சுரண்டிகள்‌, சில்லுக்‌ 
கருவிகள்‌, செதுக்கு 
கருவிகள்‌, பிளேடு, 
மூலக்‌ கற்கள்‌ 






கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 
















ஊரிருக்கை, கருப்பு- 
சிவப்பு, கருப்பு, 
சிவப்பு நிற பானை 
ஓடுகள்‌ இரும்பு 
உருக்கு உலைகளன 
கைக்கோடாரிகள்‌ 


பெருங்‌ 
கற்காலம்‌ 









கூர்முனைக்‌ கருவி, 
செதுக்குக்‌ கருவி 


137 


ஆவணம்‌ 13, 2002 





























இடைப்‌ கைக்கோடாரிகள்‌, 
பழங்‌ கூர்முனைக்‌ கருவி, 
கற்காலம்‌ கிழிப்பான்‌ 






உள்ளத 
இழக்கே 10 
கிமீ 

தொலைவி 
ல்‌ உள்ளது. 






மதுர 

மங்கலம்‌ 

மரியம்‌ | கிழக்கே 
உள்ள மலை 
யின்‌ மேற்கு 
மற்றும்‌ 
தெற்கு 
அடிவாரத்தில்‌ 
உள்ளது 


மண்ணூர்‌ 1 மேற்கே 
காப்புக்‌ 
காட்டிலிருந்து 
ஏரிக்கு நீர்‌ 
வரக்கூடிய 

்‌ 


சிறூவா | தென்மேற்கே 

ஞ்சூர்‌ உள்ள 
மேட்டுப்பகு 
தி 

உமையாள்‌ | பரணஞ்சேரி 
கிராமத்திற்கு 
மேற்கே 
உள்ள 
மேட்டுப்பகு 
தி 


138 













கைக்கோடாரி, 
கிழிப்பான்‌ 


முதல்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 
















இடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


வட்டு, கிழிப்பான்‌, 
சுரண்டி 


கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 










பிளேடு, இருபக்க 

சுரண்டி, செதுக்குக்‌ 
கருவி, கத்தி, மூலக்‌ 
கற்கள்‌ 
கைக்கோடாரி 


























வடக்கே 5 
கிமீ 

தொலைவி 
ல்‌ உள்ளது 


இடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


திருபெரு 
ம்‌ 









புதூர்‌ 













கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


இருபக்கமும்‌ 
செதுக்கக்கூடிய 
சில்லுக்‌ கருவிகள்‌ 














திருபெரு | இடைப்‌ 
( பழங்‌ 


கற்காலம்‌ 





வட்டுக்‌ கருவிகள்‌ திருப்பெரு 
ம்புதூராக்கு 
வடக்கே 3 


கிமீ 
தொலைவி 


புதூர்‌ 
















கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


பிளேடு 


ல்‌ உள்ளது 







வசிப்பிடம்‌ மற்றும்‌ 
பானை ஓடுகள்‌ 
சிறிய அளவிலான 
வட்டுக்கருவி 


வரலாற்றுக்‌ 
காலம்‌ 












திருபெரு | இடைப்‌ 
i பழங்‌ 


கற்காலம்‌ 





புதூர்‌ 
















பிளேடு, சுரண்டி, 
வாய்ச்சி, 


செதுக்குகருவிகள்‌ 


கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


இருபெரு 





புதூர்‌ 


ஆவணம்‌ 13, 2002 








சில்லுக்கருவிகள்‌ 




































இடைப்பழ | சில்லுக்கருவிகள்‌ வாலாஜாப 
ங்‌ கற்காலம்‌ ஈத திற்கு 
கிழக்கே 4 
வரலாற்றுக்‌ | ஊரிருக்கைகள்‌ திமீ 
காலம்‌ தொலை 
வில்‌ 










உள்ளது 
வாலாஜாப 
ஈத்‌ திற்கு 
கிழக்கே 5 
கிமீ 
தொலை 
வில்‌ 
உள்ளத 
குன்றத்தூரு 
க்கு மேற்கே 
சகிமீ 


வாய்ச்சி, செதுக்கு 
கருவி, சுரண்டி 














தோண்ட 
ரக்குளம்‌ 
சோமங்க 
லம்‌ 


விசகண்‌ 


டிகுப்பம்‌ 













வட்டுக்‌ கருவி, 
கிழிப்பான்‌, 
செதுக்குகருவி 


இடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 
























தென்மேற்கே மூன்று கருவிகள்‌ 


அமைந்துள்ள 


இடைப்‌ 
பழங்‌ 


மேடான கற்காலம்‌ 
























பகுதியின்‌ 

கிழக்குச்‌ கடைப்பழ | ஐந்து கருவிகள்‌, 
சரிவில்‌ ங்‌ கற்காலம்‌ | பெரிய உலைக்‌ 
உள்ளது களப்பகுதி, சுடுமண்‌ 


குழாய்கள்‌ 
இரும்பு 
கைக்கோடாரி, 


வெட்டுக்கத்தி 



















முதல்‌ பழங்‌ 
கற்காலம்‌ 


காஞ்சிபுரத்தி 
ற்கு வடக்கே 
72 கிமீ 
தொலைவில்‌ 
உள்ளது 














இடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 










வட்டுக்‌ கருவி, 
செதுக்குக்‌ கருவி 















வெண்மைநிறபடிகக்‌ 
கல்லா லான 
இருபக்க 
செதுக்குகருவி 


நுண்கற்கரு 
விகாலம்‌ 





139 


ஆவணம்‌ 13, 2002 


வேலியூர்‌ 


அம்மண | இக்கிராமத்தி 

ம்பாக்கம்‌ | ற்கு மேற்கே 
சிறிய மலை 
யின்‌ 
அடிவாரத்தில்‌ 
உள்ளது 


அஞ்ஞர்‌ 


இருக்கச்‌ திருக்கச்சூர்‌ 

சூர்‌ மலையின்‌ 
கிழக்கு 
அடிவாரம்‌ 


140 


முதல்‌ பழங்‌ 
கற்காலம்‌ 


இடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


நுண்கற்கரு 
வி காலம்‌ 


பெருங்‌ 
கற்காலம்‌ 


கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


கடைப்‌ 
பழங்‌ 
கற்காலம்‌ 


கைக்கோடாரி 


கிழிப்பான்‌, செதுக்கு 
கருவி, வெண்ணிற 
படி.கக்‌ கல்லாலான 
நுண்கற்கருவி 
சில்லுகருவி 


பிளேடு 


கல்வட்டம்‌, 
முதுமக்கள்‌ தாழி, 
இரும்பு உருக்கு 
உலைகள, சுடுமண்‌ 
குழாய்கள்‌, இரும்பு 


கழிவுகள்‌, 
கருப்பு-சிவப்பு 
மற்றும்‌ சிவப்பு 
மற்றும்‌ சிவப்பு 
வண்ணம்‌ பூசப்பட்ட 
மண்பாண்ட ஓடுகள்‌ 
சில்லுகருவிகள்‌ 


பிளேடு, கிழிப்பான்‌, 
சில்லுக்கருவி 





ஆவணம்‌ 13, 2002 





வளையாக கரணை ஆப்பூர்‌ மலை 
முதல்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ முதல்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ 





ஆப்பூர்‌ மலை திருப்பெரும்‌ புதூர்‌ ஏரி 
இடைப்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ முதல்‌ மற்றும்‌ இடைப்‌ 
பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ 





சிறுமாத்தூர்‌ இருப்பெரும்புதூர்‌ ஏரி 
இடைப்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ கடைப்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ 


142 ஆவணம்‌ 73, 2002 


54. Underwater Exploration off Mahabalipuram 


and Arikamedu 





Alok Tripathi, New Delhi 


Mahabalipuram 


Mahabalipuram or Mamallapuram (12537 N, 80°12’ E), which is known 
for its monolithic and structural temples of the Pallava period, was an 
important port city of the Pallava Kingdom. By the time of Narasimha 
Varman I (630-668 AD) this port city had become an important entrepot for 
local and foreign trade, especially with China and Southeast Asian 
countries. 


The coastal area south of Chennai has long sandy beaches. The area also 
has granite outcrops running beyond the shore. Pallavas utilized these 
granite outcrops for carving out cave temples, rathas and large bass-relief. 
Some low rocky outcrops are also seen in the sea near Mahabalipuram. The 
drifting sand and the changes in shoreline have affected many coastal 
monuments. It is believed that due to changes in sea level and coastline 
some of the coastal monuments have got submerged and lie underwater in 
the Bay of Bengal. 


In 1995 Geological Survey of India in collaboration with ASI carried out 
bathymetric survey off Mahabalipuram and recognised its potential for 
further systematic archaeological exploration. 


Based on the available information, the Underwater Archaeology Wing 
(hereafter UAW) of the Archaeological Survey of India started underwater 
archaeological investigations off Mahabalipuram in Bay of Bengal. The 
main objectives of this project are: 


Systematic archaeological exploration to study ancient port. 
To generate data of scientific, cultural and educational value. 
Meticulous documentation of underwater cultural heritage at the site, 
and 
Study of eustatic changes 10 examine local belief about submergence of 
two pagodas 
UAW carried out systematic investigations in the Inter Tidal Zone at low 
tide. The remains exposed during the low tide were carefully studied to 
select the area of search. Once the area Was selected, off-shore search was 
started foflowed with documentation. In November 2001 the UAW started 
the first phase of investigations. The coastal area from Saluvankuppam, In 


அவணம்‌ 13, 2002 145 


the north, to Sadras, in the south, was explored. Known archaeological sites 
were also reexamined and studied. Careful study of coastal features and 


interaction with local fishermen provided useful! information for off-shore 
work. 


A 8.70 m long mechanized boat “Kadiravan” was hired for conducting 
dives And offshore investigations. The submerged rocks and possible 


structures east of shore temple were examined about 500m east of Shore 
temple near a submerged rock. 


Due to rough weather and continuous rains, the sea was very rough and 
visibility was very poor. The entire surfaces of these submerged rocks are 
covered under vegetation. Another area investigated was located about 200 
m east of the Shore temple. The depth was less here but the surfs were 


higher and stronger being nearer to shore. The submarine conditions were 
almost similar at both the places, 


In March 2002 the UAW undertook further ' investigation and 
documentation of submerged structures off Mahabalipuram. During this 
time the area of study was limited to the north of Shore temple where sea 
has encroached a larger area due to seasonal shift of sand. 


Systematic study in this area brought to light several submerged remains 
of archaeological interest. Among these submerged remains, three walls and 
a number of carved architectural members of ancient temples were of great 
interest. The walls are noticed running north to south and east to west. The 
one, which runs east to west, is longest and well preserved. These walls 
were made of thick slabs of granite. Two long stone slabs, each having two 
vertical slits to receive two other stone slabs, were kept upright. Two Shorter 
stone slabs, which were also having two slits, were fixed between these 
upright stones to make a box-like structure. Several such blocks arranged ௩ 
a row formed a wall. A series of such blocks were recorded running east to 
west, perpendicular to the shoreline north of Shore temple. Some such 
blocks, in a series or isolated, were parts of the walls running north to south. 
This technique of construction on shore is so effective that still these 
structures are in situ despite violent sea and high-energy surfs. 


Finding of these in sity" structures make it clear that there were some 
more strictures in the proximity of the shore temple. The date of these 


structures and their relation with existing structures can only be determined 
after a thorough systematic study. 


Arikamedu 


The earliest reference to the ancient mins of Arikamedu is found in the 
travel records of a French astronomer Guillaume Le Gentil who visited 


146 ஆவணம்‌ 1$, 2002 


Pondicherry in 1768-71. Archaeological attention to site was first given by 
G. Jouveau-Dubreuil in 1937. He also identified Roman amphora here and 
called it as a Roman site. Brother L. Faucheux of Pondicherry in 
collaboration with R. Surleau, conducted excavations at the site between 
1941-1944, In 1945 Mortimer Wheeler carried out the most outstanding 
excavation and called it “Indo-Roman Trading Station”. The most 
significant result of the excavation was to establish the precise 
chronological position of an extensive south Indian culture thus Arikamedu 
has special importance in South Indian Archaeology. J.M. Casal conducted 
the excavation between 1947-1950 and Vimala Begley from 1989 to 1992. 


Despite these several excavations many questions regarding trade 
mechanism still remain unanswered. The structures unearthed were in a 
very limited area and do not throw sufficient light on the town planning. No 
complete residential structure is excavated at the site. The area excavated by 
Wheeler and Casal was extensively disturbed. The disturbance was 50 much 
so that in the Wheeler’s AK I area and Casal’s group IV no stratified 
sequence could be obtained. It is therefore necessary to undertake 
excavations in a larger area 50 that the chronology of the site could be 
securely affirmed. 


There has also been some difference of opinion about the dating of the 
finds from Arikamedu. Wheeler's dating was based on the known finds and 
datable material from the Mediterranean origin. Since then, great progress 
has been made in the field of identification, and dating of amphora, Terra 
sigillata and other artifacts of Mediterranean origin, which now can be 
dated more precisely with greater accuracy. 


The ancient site is located on the eastern bank of River Ariyankuppam. 
This river played a great role in the development of this site but at the same 
time erosion and flooding of the river have also destroyed the ancient 
settlement considerably. Guillaume Le Gentil also mentioned about the 


destruction of the site by the river as early as 1768-71. 


During his excavations Wheeler found that the warehouse was built near 
to water level and had been liable to flooding. Its foundations are at the 
present mean 568 level and had been sunk into the soft sand but 11 was 
floored at a level high enough to escape the normal flooding. Its extemal 
walls were specifically reinforced to keep out water. After some time it fell 


in disuse. 
In northern sector evidence of occupation is found to a depth of 9 feet to 


10.5 feet below sea level. The buildings were erected on the foreshore of the 
estuary on which apparently timber buildings had already stood. The debris 


47 
ஆவணம்‌ 13, 2002 ! 


of port penetrated in it. Below sea level abundant pottery and fragments of 
cut timber were found to a depth of no less than 10 feet. 


Wheeler also noticed that below the lowest Arretine producing stratum 
were 2 feet of sandy deposits representing mainly the accumulation of 
estuarine silt containing artefacts. 


It is clear that the earliest occupational deposit at the site lies below 
present water table and largely remained unexcavated. Though the early 
levels of settlement at Arikamedu preserved even organic materials like 
wooden toy boat and ropes but these levels could not be studied in detail 
due to being below the present sea level. Systematic study of these early 
levels of the occupation at Arikamedu can only be done by underwater 
archaeologists, which will throw fresh light on the beginning and 
development of Arikamedu. 


In March 2002 the UAW carried out the underwater archaeological 
studies in Ariyankuppam River off Arikamedu. A team: of ASI comprising 
archaeologists and conservators examined the entire site. The eroded 
sections at riverside were studied thoroughly during the low tide. After the 
minute observations on shore it was found that the site further extend 


westward and underwater archaeological exploration was necessary to find 
the sunken remains. 


Sea conditions were observed in open sea. The visibility was good and 
sea comparatively calm. Profiles were made from north to south between 
Veerampattnam in the south to the Pondicherry in the north. After observing 
the coastal features the team headed to the site to have the feel of 
approaching to ancient port from the open sea. Either banks of the river 
mouth have now been stabilised by dumping huge stones and concrete 
blocks to prevent closing of the entrance to the river. After establishment of 
Pondicherry port dredging is carried out regularly. The site is not visible 
from the sea or even while entering the river, till one takes a left turn after 
crossing the modern fishing port. As boat turns to south one sees the high 
land totally covered with thick plantation. While going close one can see the 
steep sections cut due to river flow. The brickbats, pottery, and other 
artifacts can be seen in these bare sections. 


After thorough examination of these exposed sections the river 
conditions were also studied. The water near the shore is shallow thus it was 
decided to do snorkelling in the area to study sunken remains. Several 
profiles were made east to west and north to south. Some samples of the 
pottery lying on the riverbed were also collected for further study. The 
artifacts collected from riverbed were overgrown with barnacles. During the 
high tide visibility was not good due to the dirty water coming from the port 


148 ஆவணம்‌ 38, 2002 


area. Due to poor visibility it was not possible to photograph artifacts lying 
in the deeper water. Some of the objects lying in the shallow water were 
documented through photography. Shadow of the trees on the bank also 
prevents penetration of sunlight in water, 


These preliminary investigations indicate that the site further extended 
towards west and the river has eroded a large part of the site. During the 
underwater investigations at a depth of about 2 m in the river 
Ariyankuppam bricks arranged in an alignment were also seen. Determining 
the extension of the site, study of pre-Mediterranean trade phase and the 
earliest occupation at this site are possible only through further systematic 
underwater archaeological exploration and excavation in River 
Ariyankuppam off Arikamedu. 


149 
ஆவணம்‌ 138, 2002 


11. 


55. கர்நாடக மாநிலத்தின்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டுகள்‌' 





கே.வி, ரமேஷ்‌, மைசூர்‌, 


1956ம்‌ ஆண்டு செப்டெம்பர்‌ மாதம்‌ 26ம்‌ தியதி. அன்று தான்‌ நான்‌ 
அந்நாட்களில்‌ ஊட்டியில்‌ (உதகமண்டலம்‌) இருந்த இந்திய மைய அரசின்‌ 
தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறையின்‌ கல்வெட்டாராய்ச்சி அலுவலகத்தில்‌ 
திரு. கே.ஜி. கிருஷ்ணன்‌ மற்றும்‌ முனைவர்‌ ஜே. சுந்தரம்‌ அவர்களின்‌ 
மேற்பார்வையில்‌ தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுதவியாளனாகப்‌ பணியேற்றேன்‌. 
தமிழ்க்‌ கல்வெட்டுகளைப்‌ பற்றிய எல்லா விவரங்களையும்‌ அறியும்‌ 
பொருட்டு அந்த அலுவலகத்தினர்‌ வாங்கியிருந்த மற்றும்‌ சில மாதங்களுக்கு 
முன்னர்தான்‌ வெளிவந்திருந்த திரு. தி. நா. சுப்பிரமணியம்‌ அவர்களது 
தென்னீந்திய கோயில்‌ சாசனங்கள்‌ என்ற புத்தகத்‌ தொகுப்பின்‌ தொகுதிகளை 
நன்கு படித்துக்கொள்ளும்படி இரு மேற்பார்வையாளர்களும்‌ எனக்கு 
அறிவுறுத்தினார்கள்‌. இவ்வாறு தலைசிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்‌ 
திரு. தி, நா. சுப்பிரமணியம்‌ அவர்களை நான்‌ அவர்களது ஆராய்ச்சிகளின்‌ 
மூலம்‌ கடந்த 45 ஆண்டுகளாக நன்கு அறிந்தவனாவேன்‌. மேற்குறிப்பிட்ட 
அவரது கல்வெட்டுத்‌ தொகுப்பின்‌ மூன்றாவது தொகுதியின்‌ இரண்டாவது 
பகுதியின்‌ இறுதியில்‌ அவர்‌ தந்திருக்கும்‌ சாசனச்‌ சொல்லகராதி 
கல்வெட்டாய்வாளர்களுக்கு எவ்வளவு இன்றியமையாதென்பதை நான்‌ 
நன்கு அறிவேன்‌. அத்தகைய கல்வெட்டாய்வு மேதைக்கு அஞ்சலி செலுத்தும்‌ 
நல்லெண்ணத்துடன்‌ அவர்‌ பெயரில்‌ இன்று நான்‌ பொழிவாற்றவிருக்கும்‌ 
இந்த நினைவுப்‌ பொழிவுத்‌ தொடரை நிறுவியிருக்கும்‌ அன்பர்‌, நண்பர்‌ இரு. 
ஐராவதம்‌ மஹாதேவன்‌ அவர்களும்‌ தமிழ்த்‌ தாய்‌ பெற்றெடுத்த தலைசிறந்த 
கல்வெட்டாய்வாளர்களின்‌ முன்வரிசையில்‌ சிறப்பிடம்‌ பெற்றவர்‌. அவர்‌ 
நிறுவிய இந்த அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுத்‌ தொடரின்‌ மூன்றாவது 
சொற்பொழிவை ஆற்றும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ கட்டியதை நான எனது 
பெரும்பேறாகக்‌ கருதுகிறேன்‌. இந்த வாய்ப்பை எனக்களித்திருக்கும்‌ தமிழகத்‌ 
தொல்லியல்‌ கழகத்தின்‌ செயலாளர்களுக்கும்‌ கழகத்தின்‌ இந்தப்‌ 
பதினொன்றாம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்கை இம்மாநகருள்‌ ஏற்படுத்தியுள்ள 
உள்ளூர்ச்‌ செயலர்களுக்கும்‌ எனது மனமார்ந்த நன்றியை 
தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


திரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ நிறுவியுள்ள தி.நா. சுப்பிரமணியம்‌ அறக்கட்டளைச்‌ 
சொற்பொழிவு, எண்‌: 3 . 


150 ஆவணம்‌ 13, 2002 


பாரதத்தின்‌ ஏனைய மாநிலங்களைக்‌ காட்டிலும்‌ தமிழகத்தில்‌ மிகவும்‌ 
அதிகமான எண்ணிக்கையில்‌ கல்வெட்டுகளும்‌ செப்பேடுகளும்‌ 
காணக்கிடைப்பது யாவரும்‌ அறிந்த உண்மையே. ஒரு நோக்கில்‌ 
காணுங்கால்‌, இதற்கு தமிழனின்‌ வரலாற்றறிவே முதற்காரணமென்று 
கொள்ளக்கூடும்‌. கி.மு. ஐந்து அல்லது நான்காம்‌ நூற்றாண்டிலிருந்தே 
தமிழகத்தின்‌ தென்கோடியில்‌ வசித்துவந்த தமிழன்‌, அதிலும்‌ முக்கியமாக, 
சமணசமயத்தைச்‌ சார்ந்த தமிழன்‌, தான்‌ வாழ்ந்து வந்த காலத்தின்‌ ஒரு சில 
நிகழ்ச்சிகளைக்‌ கல்வெட்டுகளில்‌ பதிவு செய்து வந்திருப்பது 
நாமெல்லோரும்‌ அறிந்த உண்மை. தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ முழுமையான 
வரலாற்றை நாம்‌ அறிய விரும்பினால்‌, இன்றைய தமிழ்நாட்டின்‌ பரப்பின்‌ 
அப்பால்‌ ஏனைய மாநிலங்களின்பால்‌ நமது கவனத்தைச்‌ செலுத்தவேண்டும்‌. 
இன்றைய தமிழகத்தின்‌ மேற்கிலும்‌, வடக்கிலும்‌, கிழக்கே மற்றும்‌ தெற்கே 
கடல்கடந்தும்‌ பண்டைய தமிழர்கள்‌ நாடாளவும்‌, வணிகர்களாகவும்‌, சென்று 
தமிழ்‌ மொழியையும்‌, கலாச்சாரத்தையும்‌ பரப்பிவந்துள்ளனர்‌. அவர்கள்‌ 
சென்ற இடங்களிலெல்லாம்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளும்‌ செப்பேடுகளும்‌ 
காணக்கிடைத்துள்ளன. அவ்வாறு இன்றைய தமிழகத்தின்‌ எல்லைகளுக்‌ 
கப்பால்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பண்டைய எழுத்துக்களில்‌ நான்‌ எனது 
சொற்பொழிவுக்காக கர்நாடக மாநிலத்தில்‌ கிடைத்துள்ள தமிழ்க்‌ 
கல்வெட்டுகளை ஆய்ந்துசொல்ல வேண்டுமென தமிழகத்‌ தொல்லியல்‌ 
கழகம்‌ கேட்டுக்கொண்டது. 


கர்நாடக மாநிலத்தில்‌ இதுவரை கிடைத்துள்ள தமிழ்க கல்வெட்டுகளில்‌ 
சித்திரதுர்க மாவட்டம்‌ சித்திரதுர்க வட்டத்தில்‌ சித்தரதுர்க நகரத்திலிருந்து 
வடமேற்கே 7 இலோமீட்டர்‌ தூரத்தில்‌ உள்ள தமுட்டுக்கல்‌ என்ற சிற்றூரில்‌ 
காணக்கிடைக்கும்‌, மூன்று வரிகளில்‌ பொறிக்கப்பட்டுள்ள, சிறிய 
கல்வெட்டே மிகப்‌. பழமையானது. அவ்வூரில்‌ உள்ள நடுகல்லொன்றின்‌ 
வலப்புறத்து விளிம்பில்‌ பொறிக்கப்பட்டுள்ள இந்த வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டை 1995இல்‌ நண்பர்‌ இரு. ராஜசேகரப்பா கண்டுபிடித்தார்‌. அந்தக்‌ 
கல்லில்‌ பொறிக்கப்பட்டுள்ள கன்னட மொழிக்‌ கல்வெட்டும்‌ இந்த 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டும்‌ எழுத்துருவின்‌ அடிப்படையில்‌ கி.பி. 6ஆவது 
நூற்றாண்டின்‌ ஆரம்பகாலத்தைச்‌ சேர்ந்தனவென்று உறுதியாகக்‌ கூறலாம்‌. 
இந்தச்‌ சிறிய கல்வெட்டின்‌ இரண்டாவது வரியை இன்றுவரை நான்கு 
ஆய்வாளர்கள்‌ மூன்றுவிதமாகப்‌ படித்துள்ளனர்‌. அந்தக்‌ கல்வெட்டின்‌ 
இரண்டாவது வரியில்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌ பெயரை கல்வெட்டைக்‌ 
கண்டுபிடித்த ராஜசேகரப்பா அவர்கள்‌ மோதகுரு என்றும்‌, அடுத்து அந்த 
வரியைப்‌ படித்த இரு. கே.ஜி. கிருஷ்ணன்‌ அவர்கள்‌ மடன்‌ என்றும்‌, 
தடைசியாக அக்கல்வெட்டை ஆராய்ந்த இரு. ஐராவதம்‌ மஹாதேவன்‌ 
மற்றும்‌ முனைவர்‌ சுவாமிநாதன்‌ அவர்கள்‌ மேசதலன்‌ என்றும்‌ படித்துள்ளனர்‌. 
நான்‌ கடைசியாக குறிப்பிட்ட இரு ஆய்வாளர்களும்‌ தந்துள்ள பாடமாவது: 


3 ஏழூர்‌ 
2 மோநலஞ்‌ 
3 சாத்தன்‌ 


1 
ஆவணம்‌ 13, 2002 EF 


இந்தக்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ள கல்லின்‌ நடுப்பகுதியில்‌ மூன்று 
வீரர்களின்‌ புடைப்புச்‌ சித்திரங்கள்‌ செதுக்கப்பட்டு, அக்கல்லின்‌ மேற்புற 
விளிம்பில்‌ 6வது நூற்றாண்டின்‌ கன்னட எழுத்துக்களில்‌' இரண்டு வரிகளில்‌ 
ஒரு வடமொழிக்‌ கல்வெட்டும்‌, அக்கல்லின்‌ அருகில்‌ உள்ள மற்றொரு 
கல்லின்‌ மீது அதே காலத்திய கன்னட எழுத்துக்களில்‌ ஒரு கன்னட மொழிக்‌ 
கல்வெட்டும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. வட்டெழுத்துக்‌ கல்வெட்டில்‌ 
கூறப்பட்டுள்ள மோநலனின்‌ மகனான சாத்தனே மற்ற இரண்டு 
கல்வெட்டுகளையும்‌ நடுகற்சிற்பத்தையும்‌ பொறித்திருக்கக்கூடுமென்று தரு. 
மஹாதேவனும்‌ முனைவர்‌ சுவாமிநாதனும்‌ ஊகித்துள்ளனர்‌. 


கர்நாடகத்தின்‌ வடமாவட்டங்களில்‌ ஒன்றான, தொலைதூரத்துச்‌ 
சித்திரதுர்கத்தில்‌ தனித்துக்‌ காணப்படும்‌ இந்த வட்டெழுத்துக்‌ கல்வெட்டை, 
அந்த மாநிலத்தின்‌ தென்மாவட்டங்களின்‌ தெற்குப்பகுதிகளில்‌ 
நூற்றுக்கணக்கில்‌ இடைத்துள்ள தமிழ்க்‌ கல்வெட்டுகளுடன்‌ ஒப்பிடலாகாது. 
மோநலனும்‌ சாத்தனும்‌ தொழிலால்‌ சிற்பிகளே ஆகியிருந்து, அன்றைய 
வடகர்நாடகத்தில்‌ அதிக வேலைவாய்ப்பிருந்ததால்‌ அந்தப்‌ பகுதிக்குக்‌ 
குடியேறி அங்கு வழக்கத்திலிருந்த கன்னட எழுத்தமைப்பையும்‌ 
பயின்றிருக்க வேண்டும்‌. கன்னடமே மண்மொழியாயிருந்த ஒரு 
குக்கிராமத்தில்‌ கன்னட மேயன்றி வடமொழியையும்‌, தமிழையும்‌ 
கல்வெட்டுமொழிகளாகப்‌ பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


தமுட்டுக்கல்லின்‌ இந்த 6ம்‌ நூற்றாண்டின்‌ கல்வெட்டிற்கு அடுத்தபடியாக, 
நமக்கு கர்நாடகத்தில்‌ கிடைத்துள்ள மிகப்பழமையான கல்வெட்டென்றால்‌, 
கோலார்‌ மாவட்டத்தின்‌ முளுபாகல்‌ வட்டத்தின்‌ ஹெப்பணியில்‌ 
கிடைத்துள்ள ஈசானவர்ம்மனென்னும்‌ அரசனின்‌ வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டேயாம்‌ (எத, 10, மு.பா.211). இந்த அரசன்‌ பல்லவ வம்சத்தைச்‌ 
சேர்ந்த, இ.பி. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ ஆண்ட பரமேச்வரவர்மனாக 
இருக்கவேண்டுமென்பதை இரு கே.ஜி. கிருஷ்ணன்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. 


காலத்தின்‌ நோக்கில்‌ இதற்கடுத்த கல்வெட்டு அதே முளுபாகல்‌ 
வட்டத்தின்‌ பங்கவாடியில்‌ கிடைத்துள்ளது (௪௫௪10, மு.பா.227). கி.பி. ம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த நரசிம்மவர்மனென்னும்‌ அரசனின்‌ ஆட்சியின்‌ 28ம்‌ 
ஆண்டில்‌ தமிழ்‌ எழுத்தமைப்பில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசன்‌ 
பல்லவ வம்சத்தவனாக இருக்கமுடியாதென்றும்‌, அவன்‌ வேறெந்த 
அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்தவனென்பது தெரியவில்லை என்றும்‌ திரு கே.ஜி. 
கிருஷ்ணன்‌ தனது எண்ணத்தை வெளியிட்டுள்ளார்‌. ஆயினும்‌, அவர்‌ இந்த 
நரசிம்மவர்மன்‌ கங்கவம்சத்தைச்‌ சேர்ந்த, இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ நமக்கு 
முதன்முறையாக அறிமுமாகியுள்ள  சிற்றரசனாக இருக்கலாமென்று 
ஊக௫த்திருக்கிறார்‌. ஆனால்‌ இந்த நரசிம்மவர்மன்‌ தொண்டைமண்டலத்தின்‌ 
பல்லவர்களின்‌ ஆட்சியின்‌ இறுதிக்‌ கட்டத்தில்‌, தங்கள்‌ ஆட்சிக்குட்பட்டிருந்த 
கர்நாடகத்தின்‌ இந்தப்‌ பகுதியில்‌, தங்கள்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்த 
நரசிம்மவர்மனென்னும்‌ இளவரசனொருவனை, கங்க-பல்லவனென்று 


152 ஆவணம்‌ 13, 2002 


முடிசூட்டி ஆட்சியாளனாக நியமித்திருக்கலாமென்று அஊடப்பதில்‌ 
தவறேதுமில்லை. இரு. கிருஷ்ணன்‌ சுட்டிக்காட்டியிருப்பது போல (மைஞர்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ தொல்லியல்‌ தொகுதியில்‌ கர்நாடகத்தின்‌ தமிழ்‌ 
கல்வெட்டகெள்‌ என்ற கட்டுரை, பக்கம்‌ 175) சோழர்‌ காலத்தில்‌ 
அரசகுடும்பத்தினரை சோழ கங்கர்‌, கோழ-பாண்டிய௰ர்‌ என்று பட்டம்‌ சூட்டி 
முறையே கங்கபாடி மற்றும்‌ பாண்டிநாடுகளின்‌ ஆளுந்ர்களாக நியமிக்கும்‌ 
முறையை கையாண்டு வந்திருக்கன்றனர்‌. இதேபோல, பல்லவர்களும்‌ 
கங்க-பைவர்‌ என்று பட்டம்‌ சூட்டப்பட்ட அரசகுடும்பத்தினரை 
கங்கபாடியின்‌ ஆளுநர்களாக நியமித்திருந்தனர்‌ என்பதை வரலாற்றறிஞர்கள்‌ 
அறிவார்கள்‌. மேற்கூறிய நரசிம்மவர்மனின்‌ கல்வெட்டின்படி தடியங்கள்‌, 
பாணராஜன்‌, மகேந்திரவிக்கிரமன்‌ என்னும்‌ மூவர்‌ ஒன்றுசேர்ந்து 
நரசிம்மவர்மனைத்‌ தாக்கியபொழுது நடந்த போரில்‌ கந்தவாணதியரசர்‌ 
போர்க்களத்தில்‌ உயிர்‌ நீத்தார்‌. இந்தப்‌ போரில்‌, பங்கேற்றவர்களின்‌ 
பெயர்களை நோக்குங்கால்‌ ஸோரெமடி என்னும்‌ போர்க்களத்தில்‌ 9ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ நடந்த பெரும்‌ போரையே இந்தக்‌ கல்வெட்டு குறிப்பிடுவதாக 
இரு. இருஷ்ணன்‌ கூறியிருப்பது ஒப்பத்தக்கதே. இதன்‌ அடிப்படையில்‌ இந்தக்‌ 
கல்வெட்டை இ.பி. 9ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்காலத்ததாகக்‌ கருதலாம்‌. 


இதுவரை நான்‌ குறிப்பிட்டுள்ள கல்வெட்டுகளெல்லாம்‌, கர்நாடக 
மாநிலத்தில்‌ அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாகக்‌ திடைத்தனவே. ஆனால்‌ 
பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்க காலத்திலிருந்து 13ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதிவரை, தொடக்கத்தில்‌ சோழர்கள்‌, இடைக்காலத்தில்‌ சோழர்‌ மற்றும்‌ 
போசளர்கள்‌ இறுதியாக போசளர்களின்‌ பற்பல தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 
அம்மாநிலத்தின்‌ தென்மாவட்டங்களான மைசூர்‌, சாமராஜநகர்‌, மண்ட்யா, 
பெங்களூர்‌ மற்றும்‌ கோலார்‌ மாவட்டங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 
அரசியல்‌ வரலாற்றாராய்ச்சிக்கு இன்றியமையாத மூலச்சான்றுகளான இந்த 
மன்னர்களின்‌ கல்வெட்டுகளேயன்றி வணிகக்குழுவினர்‌, வர்த்தகர்கள்‌, 
சாதாரண மக்கள்‌ வெட்டுவித்த நூற்றுக்கணக்கான தமிழ்மொழிக்‌ 
கல்வெட்டுகளும்‌ இம்மாவட்டங்களில்‌ இடைத்துள்ளன. இந்த தமிழ்மொழிச்‌ 
சாசனங்கள்‌ தமிழர்‌ அரசியலும்‌, பண்பாடும்‌, தமிழ்மொழியும்‌, 
பண்டைக்காலத்திய தமிழ்‌ மற்றும்‌ தமிழ்‌-கிரந்த கலப்பு எழுத்தமைப்புகளும்‌ 
அந்த மாவட்டங்களில்‌ அன்று வாழ்ந்த மக்களின்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ 
எத்துணை ஆழமாக இணைந்துவிட்டிருந்தன என்பதைத்‌ தெளிவாகவே 
வலியுறுத்துகன்றன. ஆனால்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ ஆயிரத்துக்கும்‌ 
மேற்பட்ட எண்ணிக்கையில்‌ கர்நாடகத்தின்‌ மேற்குறிப்பிட்ட 
மாவட்டங்களில்‌ கிடைத்திருந்தபோதிலும்‌ அம்மாவட்டங்களின்‌ சில 
பகுதிகள்‌ சில ஆண்டுகள்‌ மட்டுமே தமிழகத்தின்‌ சோழகுலத்து அரசர்களின்‌ 
நேரடி ஆட்சிக்குட்பட்டிருந்தனவே தவிர தமிழகத்துடன்‌ அரசியல்‌ ரீதியாக 
இணைந்திருக்கவில்லை என்பது அம்மாவட்டங்களில்‌ சோழர்களின்‌ 
ஆட்சிக்கு அடுத்ததாக தென்‌ கர்நாடகத்தை ஆண்ட போசள மன்னர்களால்‌ 
பிறப்பிக்கப்பட்ட ஏராளமான கன்னடமொழி மற்றும்‌ தமிழ்மொழிக்‌ 


ஆவணம்‌ 13, 2002 153 


கல்வெட்டுகளிலிருந்து தெளிவாகவே அறிந்துவரு.ம்‌ வரலாற்று உண்மை. 
சோழர்‌ காலத்தில்‌ அப்பகுதிகளின்‌ ஆட்சியாளர்கள்‌ மாற்றிய மண்டலங்கள்‌, 
வளநாடுகள்‌, நாடுகள்‌ மற்றும்‌ ஊர்களின்‌ பெயர்கள்‌ யாவும்‌ நிலைக்காமல்‌, 
சோழர்‌ காலத்திற்கு முன்‌ வழக்கத்திலிருந்த பெயர்களே பிற்காலத்தில்‌ 
நிலைத்து நின்றிருப்பதுவும்‌ இதனையே சுட்டிக்காட்டுகின்றது. 
இவையெல்லாவற்றையும்‌ கர்நாடகத்தின்‌ தென்னெல்லையை 
ஒட்டினாற்போலிருக்கும்‌ நீலகிரி, தர்மபுரி, கோவை, ஈரோடு, சேலம்‌ 
மாவட்டங்களின்‌ ராஷ்ட்ரகூட, சாளுக்கிய, போசள, விஜயநகர காலத்திய 
அரசியல்‌ வரலாற்றுப்போக்குடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது தவறாகாது. மேலும்‌ 
கர்நாடக மாநிலத்தின்‌ தென்மாவட்டங்களும்‌ தமிழகத்தின்‌ 
வடமாவட்டங்களும்‌ இன்றிருப்ப து போலவே கடந்த காலத்திலும்‌ 
இருமொழிப்‌ பிரதேசங்களாகவே இருந்து வந்திருக்கின்றன என்பது 
திண்ணம்‌. இதனால்‌ புலனாகும்‌ ஒரு உண்மை என்னவென்றால்‌ இந்த 
இருமொழிப்‌ பிரதேசங்களின்‌ தமிழ்‌ மற்றும்‌ கன்னட மொழிக்‌ 
கல்வெட்டுகளையும்‌, இருமொழிகளும்‌ கலந்து காணப்படும்‌ 
கல்வெட்டுகளையும்‌ கணக்கிலெடுக்காமல்‌ கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்காலத்திய தமிழகத்தின்‌ வரலாற்றையும்‌, அதே போல தென்கர்நாட கத்தின்‌ 
வரலாற்றையும்‌ நாம்‌ முழுமையாக அறிந்துகொள்ள முடியாது. நாம்‌ 
நினைவில்‌ வைத்துக்கொள்ளவேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாவது, 
10ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்காலத்திய வரலாற்றில்‌ கர்நாடகத்தின்‌ இந்த 
இருமொழி மாவட்டங்களிலும்‌ அரசாண்டவர்கள்‌ இம்மாநிலங்களின்‌ 
இருமொழிப்பண்பையும்‌, கன்னடிகர்‌ மற்றும்‌ தமிழர்‌ கலாசாரங்களையும்‌ 
மட்டுமன்றி, தொன்றுதொட்ட காலத்திலிருந்து அந்தப்‌ பிரதேசத்தில்‌ 
வழக்கத்திலிருந்த ஆட்சிமுறைகளையும்‌,  அரசதிகாரிகளின்‌ காரியப்‌ 
பெயர்களையும்‌ பெரும்பாலும்‌ மாற்றாமலே முன்நடத்திக்கொண்டு 
வந்திருந்தனரென்பதே. 


இந்த எல்லைப்புற மாவட்டங்களில்‌ மட்டுமேயன்றி கர்நாடகத்தின்‌ ஓரிரு 
உட்புற மாவட்டங்களிலும்‌ கூட ஒரு சில தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 
கிடைத்துள்ளன. இதற்கு ஒரு உதாரணமாக நான்கே நான்கு தமிழ்க்‌ 
கல்வெட்டுகளை என்றிருக்கும்‌ ஹாஸன்‌ மாவட்டத்தை இங்கு 
நினைவுகூரலாம்‌. தென்‌ கர்நாடகத்தில்‌, பழைய மைசூர்‌ சமஸ்தானத்தின்‌ 
மாவட்டங்களில்‌ உள்ள தமிழ்மொழிச்‌ சாசனங்களுமுள்ளிட்டு கிட்டத்தட்ட 
அனைத்துக்‌ கல்வெட்டுகளையும்‌ 1884 முதல்‌ 1906ஆம்‌ ஆண்டிற்கிடையில்‌ 
லூயிஸ்‌ ரைஸ்‌ என்ற ஆங்கிலேய அதிகாரி, தென்னிந்திய மொழி 
வல்லுனர்களின்‌ உதவியுடன்‌ £ற/ஜுறiப டோரா என்னும்‌ தலைப்பில்‌ பல 
தொகுதிகளில்‌ வெளிக்கொணர்ந்திருப்பதை யாவரும்‌ அறிவீர்‌. வேற்று 
மொழிகளைப்‌ பேசும்‌ ஆராய்ச்சியாளர்களுக்கும்‌ பயனளிக்கும்‌ வகையில்‌ 
கல்வெட்டுப்‌ பாடங்களின்‌ ரோமன்‌ எழுத்தாக்கத்தையும்‌, ஆங்கில 
மொழிபெயர்ப்பையும்‌ தந்திருக்கும்‌ இந்தத்‌ தொகுதிகள்‌ 
பிழைநிறைந்தனவாக இருப்பது வருந்தத்தக்கது. இத்தொகுதிகளில்‌ 


154 ஆவணம்‌ 13, 2002 


பலவற்றை மைசூர்‌ பல்கலைக்கழகத்தார்‌ கூடியவரை பிழைதிருத்தி 
அண்மையில்‌ வெளியிட்டு வருகின்றனர்‌ . ஆயினும்‌ பணவசதி 
பற்றாக்குறையின்‌ காரணமாக அழிவடையாமல்‌ எஞ்சியிருக்கும்‌ 
கல்வெட்டுகளின்‌ மைப்படியை புதிதாகத்‌ தயாரிக்க இயலாமல்‌ போனதனால்‌ 
ரைஸின்‌ பதிப்புகளில்‌ உள்ள குறைபாடுகளில்‌ அதிகப்படியானவை 
திருத்தப்பட்ட பதிப்புகளிலும்‌ காணப்படுகின்றன. இந்தக்‌ குறைபாடு 
கர்நாடகத்தின்‌ தென்னெல்லைப்புற மாவட்டங்களில்‌ கிடைத்துள்ள தமிழ்‌ 
மொழிக்‌ கல்வெட்டுகளையும்‌ அதே அளவில்‌ பாதித்துள்ளது. இதனால்‌ நமது 
ஆராய்ச்சிகளில்‌ நேரக்கூடிய தவறுகளைத்‌ தவிர்க்கும்பொருட்டு தமிழ்நாடு 
மற்றும்‌ கர்நாடக அரசுத்‌ தொல்லியல்‌ துறையினர்‌ ஒன்றுபட்டு கர்நாடகத்தில்‌ 
இதுவரை அழியாமல்‌ பிழைத்திருக்கும்‌ எல்லாத்‌ தமிழ்‌ கல்வெட்டுகளையும்‌ 
விரைவில்‌ மறுபடியும்‌ படியெடுத்தல்‌ நலம்‌. பொதுவாகச்‌ சொல்லுவதானால்‌ 
இந்த தென்னெல்லைப்புற மாவட்டங்களில்‌ கிடைத்துள்ள தமிழ்க்‌ 
கல்வெட்டுகளின்‌ எழுத்தமைப்பும்‌, மொழியமைப்பும்‌, பொருளமைப்பும்‌ 
தமிழ்நாட்டில்‌ காணக்கிடைக்கும்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளிலிருந்து 
வேறுபட்டவையல்ல, தமிழகத்தைப்‌ போலவே இம்மாவட்டங்களிலும்‌ 
பெருங்கோயில்களையும்‌, வணிகக்‌ குழுக்களையும்‌ கொண்ட பேரூர்களில்‌ 
அதிக எண்ணிக்கையில்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ காணக்கிடைக்கின்றன. ௨-ம்‌ 2 
தளகாடு (க, 5.தி. நரஸீபுர வட்டம்‌), அகர (எக, 4, யளந்தூரு வட்டம்‌), 
தொண்ணூரு (௪௧, 6 பாண்டவபுர வட்டம்‌). எபிக்கிராபியா கர்நாடிகா 
தொகுஇிகளிலிருந்து அறிய வரும்‌ ஒரு முதற்செய்தி, இந்தத்‌ 
தென்னெல்லைப்புற மாவட்டங்களில்‌ தென்விளிம்பிலிருந்து வடக்கே 
செல்லச்செல்ல தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை படிப்படியாகக்‌ 
குறைந்துவருவதே. 

இனி மேற்கூறிய இருமொழி மாவட்டங்களில்‌ காணக்கிடைக்கும்‌ 
தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுக்களில்‌ நம்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ குறிப்பிடத்தக்க 
விசேட அம்சங்களை கவனிப்போம்‌. நான்‌ இது முதலில்‌ கூறியிருப்பதுபோல்‌ 
இக்கல்வெட்டுகளில்‌ இட்டத்தட்ட பாதிக்குப்‌ பாதி எந்த அரச 
குடும்பத்தினருக்கும்‌ சேராத, சாமானிய மக்களுடன்‌ சம்பந்தப்பட்டவை. 
மற்ற கல்வெட்டுக்களில்‌ பல சோழகுலத்து அரசர்களாலும்‌, எண்ணிக்கையில்‌ 
அவற்றைவிட அதிகமானவை கர்நாடகத்தின்‌ கன்னட அரச குடும்பமான 
போசள  அரசர்களாலும்‌ பிறப்பிக்கப்பட்டவை. இவ்விரு அரச 
குடும்பங்களின்‌ கல்வெட்டுகளுக்குமிடையே கண்டுவரும்‌ ஒரு முக்கியமான 
வேறுபாடு என்னவென்றால்‌" சோழர்களின்‌ கல்வெட்டுகளிலெல்லாம்‌ அந்த 
வம்சத்து அரசர்களை 'கோவிராஜகேசரிவன்மரான உடையார்‌-ஸ்ரீ 
ராஜராஜதேவர்‌, 'உடையார்‌ ஸ்ரீ சோளகங்கதேவர்‌' (க, 5. இ.ந. 290, 233) 
என்றும்‌, இம்மாவட்டங்களில்‌ இடைக்கும்‌ கன்னடமொழிக்‌ கல்வெட்டு 
களிலும்கூட WG ரத சோனா தேவர்‌ (௭௧, 5, கரு ந. 112) என்று முதலாய்‌ 
மதிப்புடன்‌ பன்மையில்‌ பெயர்கூறுவதையும்‌, போசள அரசர்களின்‌ 
கல்வெட்டுகளில்‌ அவ்வரசர்களை, அதே எல்லைப்புற பிரதேசத்து அதிகபட்ச 


ஆவணம்‌ 13, 2002 ப 


தமிழ்க்‌ கல்வெட்டுகளில்‌ வீர்‌ நாரஸிம்ஹதேவன்‌ (௪௧, 4, சா.ந. 328; எத, 
இ.ந. 20), ஸ்ரீவி வல்லானசேவன்‌ (௪, 5, இ.ந. 70, 122, 150), ஹ்‌ 
ஸோமீச்ய்ரதேவன்‌ (ஏக, 5, இ.ந. 149) என்று ஒருமையில்‌ பெயர்‌ 
கூறியிருப்பதையும்‌ காண்கின்றோம்‌, ஆனால்‌ கர்நாடகத்தின்‌ அதே 
எல்லைப்புற மாவட்டங்களிலும்‌ உட்புற மாவட்டங்களிலும்‌ எழுதப்பட்ட 
அதே போசளர்களின்‌ கன்னட கல்வெட்டுகளில்‌ அவ்வரசர்கள்‌ தேவர்‌ என்று 
மதிப்புப்பன்மையில்‌ பல்லாள பொய்ஸளதேஃவரு ராஜ்யம்‌ 
கெ,ய்யுத்திரெ (௪௧௬, 6 க்ருபே.72) என்று முதலாக பெயரிடப்படுவதையும்‌ 
காண்கின்றோம்‌. இந்த வேறுபாட்டின்‌ அரசியல்‌ உட்பொருள்‌ என்னவென்று 
எனக்குத்‌ தெரியவில்லை. 


கர்நாடகத்தின்‌ இந்தத்‌ தென்னெல்லைப்புற மாவட்டங்களில்‌ 
இடைத்துள்ள தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுகளில்‌ தமிழகத்தில்‌ கிடைத்துள்ள 
தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுகளைக்‌ காட்டிலும்‌ அதிக சதவிகிதத்தில்‌ கிரந்த 
எழுத்துகளை பயன்படுத்தி இருப்பதை நாம்‌ எளிதிலேயே கண்டறிய 
முடியும்‌. இதன்‌ காரணத்தைக்‌ கண்டுபிடிப்பதும்‌ எளிதே. இன்று போலவே 
கடந்த காலத்திலும்‌ கன்னட மொழியைப்‌ பேசுபவர்களே அதிக 
எண்ணிக்கையிலிருந்த இம்மாவட்டங்களில்‌ தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுகளின்‌ 
பாடங்களை எழுதும்போது அப்பிரதேசத்தில்‌ வழக்கத்திலிருந்த, 
வடமொழியிலிருந்து கடனெடுக்கப்பட்ட பெயர்களையும்‌, சொற்களையும்‌ 
பயன்படுத்துவதைத்‌ தவிர்க்க முடியாத நிலையே இதற்குக்‌ காரணம்‌. 


இரு. கே.ஜி. கிருஷ்ணன்‌ அவர்கள்‌ கர்நாடகத்தின்‌ தென்னெல்லை 
மாவட்டங்களின்‌ தமிழ்‌ மொழிக்‌ கல்வெட்டுக்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
மற்றுமொரு முக்கியமான அம்சத்தின்பால்‌ நமது கவனத்தை ஈர்த்திருக்கிறார்‌. 
இந்தப்‌ பிரதேசத்தில்‌ இடைத்துள்ள சல தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுகளின்‌ 
பாடங்கள்‌ கன்னட எழுத்தில்‌ எழுதப்பட்டிருக்கின்றன. இப்பாடங்களைக்‌ 
கூர்ந்து நோக்குங்கால்‌ தமிழர்கள்‌ தம்‌ தாய்மொழியை உச்சரிக்கும்‌ முறை பற்றி 
நாம்‌ சில முக்கியமான உண்மைகளை அறியமுடிகிறது. இது குறித்து 
இக்காலத்திய பெரும்பான்மை மொழியாய்வாளர்கள்‌ பின்பற்றிவரும்‌ 
உச்சரிப்பெழுத்தமைப்பு ஒவ்வாததென்பது இக்கல்வெட்டுகளின்‌ 
பாடங்களின்‌ மூலம்‌ நமக்குப்‌ புலனாகிறது. தமிழ்‌ எழுத்தமைப்பில்‌ 
மெல்லெழுத்துக்கள்‌ என்றுமே இருந்ததில்லை என்பதனால்‌ இன்றைய 
மொழி ஆய்வாளர்களில்‌ பலரும்‌ தமிழ்ச்‌ சொற்களை ரோமன்‌ 
எழுத்தமைப்புக்கு மாற்றி எழுதும்போது etutta, kotutta, pititta, Makan, 
உ, tévaratiyar என்று முதலாக எழுதிக்‌ காட்டுகின்றனர்‌. இந்த முறை 
தமிழனின்‌ உச்சரிப்பு வழக்கத்திற்கு முரணானது என்பது கன்னட 
எழுத்துக்களைப்‌ பயன்படுத்தி எழுதப்பட்ட தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுகளின்‌ 
பாடங்களைப்‌ படித்து ஆராய்வதன்‌ மூலம்‌ நமக்குத்‌ தெளிவாகவே தெரிய 
வருகின்றது. இதற்குச்‌ சான்றாக இங்குக்‌ கன்னட எழுத்துக்களில்‌ எழுதப்பட்ட 
ஓரிரு தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ பாடங்கள்‌ பக்கம்‌ தங்களது கவனத்தை ஈர்க்க 
விரும்புகிறேன்‌. முதலாவதாக சாமராஜநகர்‌ மாவட்டத்தின்‌ ஹொங்கனூர்‌ 
என்னும்‌ ஊரில்‌ இடைத்த ௫.பி.995ல்‌ எழுதப்பட்ட சோழப்‌ பேரரசன்‌ முதலாம்‌ 
ராஜராஜசோழனின்‌ மெய்க்கீர்த்தி மட்டுமே எஞ்சியுள்ள கன்னட 
156 ஆவணம்‌ 13, 2002 


எழுத்துக்களிலான தமிழ்க்கல்வெட்டின்‌ (எக, தீ, சா.ந. 167) பாடத்தைக்‌ 
கவனிப்போம்‌ (அச்சிடப்பட்ட பாடத்திலுள்ள தவறுகளைத்‌ திருத்தியுள்ளேன்‌ 
மற்றும்‌ கன்னட எழுத்துக்களின்‌ உச்சரிப்பிற்ணெங்க மெய்க்ரர்த்தியை 
இப்பொழுது படித்துக்காட்டுகின்றேன்‌): 


tirumagalpola perunilaccelviyu 
ntanakkéyurime piindame mana 
kkolak kandalurccale kalamaru 
ttaruli venginadurh gahgavadiyum 
nolampavaidiyurh dadigavaliyum 
kollamurn kalihgamurh kodagumale 
nAdum-ilamun-dindiral-vendi danda 
-konda tann-iiliyul-valar ella ya 
ndurh tolutagai vilanga celiyare 


teSugol ... Sri Rsjarija 


இந்தப்‌ பாடத்தை ஆராயுங்கால்‌ நம்‌ கவனத்தைக்‌ கவரும்‌ 
அம்சங்களென்றால்‌ - 


1. ஐ, 48, போன்ற மெல்லெழுத்துக்களை பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ 
இன்றைய தமிழர்களைப்‌ போலவே பண்டைத்‌ தமிழர்களும்‌ தங்கள்‌ 
உச்சரிப்பில்‌ பெரிதும்‌ மெல்லெழுத்துக்களைப்‌ பயன்படுத்தி வந்திருப்பது 
தெளிவு. 
2. உரிமெ, பூண்டமெ, சாலெ, செழியெரெ போன்ற சொற்களில்‌ அப்பிரதேச 
மொழியான கன்னடத்தின்‌ உச்சரிப்பு முறையைக்‌ காண்கின்றோம்‌. 
3. இதனால்‌ தெளிவாகும்‌ உண்மையென்னவென்றால்‌ தமிழ்‌ எழுத்தமைப்பில்‌ 
எழுத்துக்களின்‌ எண்ணிக்கை சாலக்குறைந்ததுவே. ஆயினும்‌ உச்சரிப்பைப்‌ 
பொறுத்தவரை தமிழர்கள்‌, அதிலும்‌ குறிப்பாக வடமாவட்டங்களின்‌ 
தமிழர்கள்‌, மெல்லெழுத்துக்களை தாராளமாகவே பயன்படுத்தி 
வந்துள்ளனரென்பதே. 
அடுத்ததாக மைசூர்‌ மாவட்டத்தின்‌ நஞ்சன்கூடு வட்டத்திலிருக்கும்‌ 

நந்திகுந்தத்தில்‌ கிடைத்துள்ள சோழப்‌ பேரரசன்‌ முதலாம்‌ ராஜேந்திரனின்‌ 
இ.பி.1021இல்‌ பொறிக்கப்பட்ட கன்னட மொழியிலான மெய்க்கீர்த்தியைக்‌ 
கவனிப்போம்‌: 

திருமந்நிவளர இருநெலமட$ந்தெ 

யும்‌ போர்ச்செயப்பாவெயும்‌ சீத்தநிசெல்வியும்‌ தம்‌ 

பெருந்தே;வியராகி இம்பு;றவூழியுள்‌ 


ஆவணம்‌ 13, 2002 ல 


எட;தொஃறெநாடுபம்‌ துடர்வ்வநவேலிப்படர்வ்வந 
வாசியும்‌ சுள்ளியும்‌ சூரழ்‌ மதில்கொள்ளிப்‌ பாகெயும்‌ 
நண்ணர்க்கருமுரண்‌ மண்ணெக்கடக்கமும்‌ பொருக; 
ட$லீழத்தரயந்‌ முடிஃயும்‌ அத்து 

யர்‌ ஓங்கெ5ழில்‌ முடிஃயும்‌ .. 


கன்னட எழுத்துக்களில்‌ உள்ள இந்த மெய்க்கர்த்தியை உச்சரிப்புத்‌ தவறாமல்‌ 
தமிழில்‌ எழுதவேண்டுமானால்‌ கரந்த எழுத்துக்களை பயன்படுத்துவது 
இன்றியமையாதது. அவ்வாறு தமிழ்‌-கிரந்த கலப்பெழுத்துகளாலான சோழர்‌ 
மெய்க£ர்த்தகள்‌ தமிழகத்தில்‌ ஏராளமாகக்‌ கிடைத்திருப்பது யாவரும்‌ 
அறிந்ததே. கன்னட மற்றும்‌ தமிழ்‌-கிரந்த எழுத்துக்களிலுள்ள 
இம்மெய்க்‌8ர்த்திகளை ஆதாரமாகக்கொண்டு தமிழ்நாடு முழுவது 
மல்லாவிடினும்‌, தமிழகத்தின்‌ வடமாவட்டங்களில்‌ மட்டுமாவது பரவலாக 
பழக்கத்திலிருந்த உச்சரிப்பு முறைக்கு இக்கல்வெட்டுகளை எடுத்துக்‌ 
காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. இதை மனதில்‌ கொண்டுதான்‌ நான்‌ தமிழை 
ரோமன்‌ எழுத்தமைப்பில்‌ மாற்றி எழுதும்போது பழக்கத்திலிருநீத, இருக்கும்‌ 
உச்சரிப்புமுறையை மறக்கலாகாதென்று முன்கூறியுள்ளேன்‌. 


மேலே தரப்பட்டுள்ள மெய்க்&ர்த்தியின்‌ பாடத்திலிருந்து காணப்படும்‌ 
மற்றொரு குறிப்பிடத்தக்க செய்தி, அன்றைய கன்னடமொழியின்‌ பிரபாவம்‌. 
மடந்தை, பாவை, இடைதுறை, கொள்ளிப்பாக்கை, மண்ணைக்கடக்கம்‌, 
முறைமை, புகழ்‌, மாலை, அரசுகளை என்னும்‌ செர்ற்களுக்கு பதிலாக 
முறையே மடதத, பாவெ, எடெ தொற, கொ, 2ண்சேோ_௮2௮ 
என்று எழுதியிருப்பதன்கண்‌ தங்கள்‌ கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்‌. 
அன்றியும்‌ தமிழ்‌-கிரந்த மெய்க€ர்த்திகளில்‌ புள்ளிவைத்த ங, ஞ, ண, ந, மூன 
என்னும்‌ மெய்யெழுத்துகளின்‌ இடத்தில்‌ பழங்காலத்தில்‌ வடமொழி 
எழுத்தமைப்பிலிருந்து கன்னட மொழியினர்‌ கடனெடுத்த அநுஸ்வாரத்தை 
பயன்படுத்தியிருப்பதும்‌ இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. 


கன்னட எழுத்தமைப்பில்‌ கி.பி. ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து பல 
நூற்றாண்டுகள்‌ காலம்‌ தமிழெழுத்தமைப்பைப்‌ போலவே ழூகரமும்‌ வல்லின 
ற வும்‌ இடம்பெற்றிருந்தனவாயினும்‌ அவ்வெழுத்தமைப்பில்‌ இரண்டு சுழி 
ன மட்டும்‌ என்றுமே இருந்ததில்லை. ஆகவே கன்னட எழுத்தமைப்பிலான 
கர்நாடகத்தின்‌ தமிழ்‌ கல்வெட்டுகளில்‌ இரண்டு சுழி ன வுக்கு பதில்‌ தநீநகர ௪ 
வையே பயன்படுத்தியுள்ளனர்‌. 


கர்நாடகத்தின்‌ எல்லைப்புற மாவட்டங்களில்‌ சோழர்களின்‌ ஆட்சி 
முடிவடைந்து போசளர்களின்‌ ஆட்சி நிலைகொண்ட பின்னரும்‌, 
கர்நாடகத்தின்‌ மேற்கு மலைத்‌ தொடர்ச்சியின்‌ அடிவாரத்திலிருந்து வந்த 
போசளர்களும்‌ கூட தங்களது , கல்வெட்டுகளைக கணிசமான 
எண்ணிக்கையில்‌ தமிழிலேயே வெட்டிவைத்துள்ளனர்‌. ' இதன்‌ காரணத்தை 
ஊகிப்பது எளிதே. னில்‌ போசளர்கள்‌ அவர்களது எழுச்சியின்‌ 
158 ஆவணம்‌ 13, 2002 


தொடக்கக்‌ காலத்தில்‌ சில ஆண்டுகள்‌ சாளுக்கியர்களின்‌ &ழ்‌ சிற்றரசர்களாக 
ஆண்ட பின்னர்‌ தென்‌ கர்நாடகத்தில்‌ சுயேச்சையாக ஆட்சி செய்தவர்கள்‌, 
மற்றும்‌ தமிழகத்தின்‌ சில பகுதிகளின்‌ மீதும்‌ தங்களது ஆதிக்கத்தை 
நிலைநாட்டியவர்கள்‌, என்றபின்‌ கர்நாடகத்தின்‌ தென்னெல்லைப்புற 
மாவட்டங்களில்‌ அவர்கள்‌ தமிழில்‌ கல்வெட்டுகளை பொறிக்கவைத்ததன்‌ 
காரணம்‌ அப்பிரதேசத்தில்‌ கணிசமான எண்ணிக்கையில்‌ தமிழ்மக்கள்‌ 
வசித்துவந்தனர்‌ என்பதாகவே இருக்கவேண்டும்‌. 


இப்பொழுது தென்‌ கர்நாடகத்தின்‌ இந்த இருமொழிப்‌ பிரதேசத்தில்‌ 
இடைத்துள்ள தமிழ்‌ கல்வெட்டுகளில்‌ காணப்படும்‌ சில பிராந்திய 
வேறுபாடுகளின்பால்‌ சற்றே நமது கவனத்தைச்‌ செலுத்துவோம்‌. 
வடமொழியைச்‌ சார்ந்தவாறு கன்னடமொழிக்‌ கல்வெட்டுகளில்‌ கன்னட 
அரசர்களின்‌ மெய்க்சர்த்தகளை தொகுத்திருப்பது வாடிக்கை. தமிழ்‌ மற்றும்‌ 
இரந்த எழுத்தமைப்பில்‌ உள்ள, ஆனால்‌ தமிழுக்கும்‌ கன்னடத்துக்கும்‌ 
ஒப்பான முறையில்‌ எழுதப்படாத, இறுதி வரிகள்‌ சேதமடைந்துள்ள, 
பெங்களூர்‌ வட்டத்தின்‌ பேலூரில்‌ இடைத்துள்ள போசளர்‌ 
கல்வெட்டொன்றில்‌ ஆளரசனின்‌ வடமொழியைத்‌ தழுவிய விருதுகளைத்‌ 
தந்திருக்கும்‌ ஒப்பற்ற முறையைப்‌ பார்ப்போம்‌: 


1 ஸ்வஸ்தி சமத்த புவநா 
2 செறெய சிறிபிறு 
3 துவி வல்லப ம 
4 ஹாராசாதிராச இ 
5 ராச பரமேசுர 
6 தவா ராவதிபுரவராதீ 
7 சுர யாதவ குலா 
8 ம்பர துவிமணிச்‌ ச 
9 ருவஞ்ஞசூடாமணி 
10 மலராசராச மலைப்‌ 
11 பருள்‌ கண்ட கத 
12 னபிறசண்ட கண்‌ 
13 டபேருண்ட ஏகா 
14 ங்கவீர அஸஹாய 
15 சூர சநிவார சித்தி 
16 கெரிதுறுக மல்ல 
17 சலதங்கராமன்‌ 
18 வையிரிப கண்டீரவ 
ப அத்ன்‌ 
20 உதகம்‌ பண்ணி குடு 
21 த்தோம்‌ 
4 தததி 
இதேபோன்று இ.பி. 1279ம்‌ ஆண்டில்‌ வெட்டப்பட்ட, தமிழ்‌-கெந்த 
எழுத்துகளில்‌ எழுதப்பட்ட, மற்றொரு போசளரின்‌ தமிழ்க்‌ கல்வெட்டில்‌ 
ஸர்வாதிதாரி, மஹாபஸாயிதந்‌ போன்ற வடமொழி தழுவிய சொற்களை 


ஆவணம்‌ 13, 2002 ட 


கன்னட மொழியின்‌ உச்சரிப்பிற்கிணங்க எழுதியிருநதாலும்‌, சரணாகத 
வஜ்ரபஞ்ஜ என்னும்‌ விருதை இரந்தத்தையும்‌ தமிழையும்‌ பயன்படுத்தி 
சழணாக கு வச்சரபஞ்சரன்‌ என்று கன்னட உச்சரிப்பிற்கு முரணான முறையில்‌ 
எழுதியுள்ளனர்‌. இது போன்ற இக்கட்டான நிலை எண்ணற்ற வடமொழி 
தழுவிய சொற்களை எழுதுவதில்‌ உண்டாயிருந்ததை நாம்‌ பல 
கல்வெட்டுகளில்‌ காண்கின்றோம்‌. 

இ.பி.13ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்காலம்‌ வரை சோழ மற்றும்‌ போசள 
மன்னர்களின்‌ தமிழ்மொழிச்‌ சாசனங்கள்‌ கணிசமான எண்ணிக்கையில்‌ 
காணக்கிடைக்கும்‌ இந்த எல்லைப்புற மாவட்டங்களில்‌ 13ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இடைக்காலத்திற்குப்‌ பின்‌ சாமானிய மக்களின்‌ கல்வெட்டுகளே அதிகம்‌ 
காணப்படுகின்றன. ஆயினும்‌ இ.பி. 13ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிக்காலம்‌ 
வரை போசள மன்னர்களது, மற்றும்‌ அதன்‌ பிறகு விஜயநகர அரசர்களது, 
சேதுபதி, பிற்பாண்டியர்‌ போன்ற சிற்றரசர்களது கல்வெட்டுகள்‌ 
அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக திடைக்கத்தான்‌ செய்கின்றன. 
மன்னர்களாலன்றி சாமானியர்களால்‌ பிறப்பிக்கப்பட்ட இக்கல்வெட்டுகள்‌ 
பெருங்கோயிலூர்களிலும்‌ வணிக நகரங்களிலும்‌ அதிக எண்ணிக்கையில்‌ 
காணப்படுகின்றன. அத்தகைய கோயில்‌ மற்றும்‌ வர்த்தக மையங்களில்‌ 
அக; மத்து முதலிய ஊர்களை இங்குக்‌ குறிப்பிடலாம்‌. 
இக்கல்வெட்டுகளில்‌ குறிப்பிடத்தக்க புதிய செய்திகளேதும்‌ இருப்பதில்லை. 
பழங்காலக்‌ கல்வெட்டுகளைப்‌ போலவே இவற்றிலும்‌ கூட 
கோயில்‌(திருமுற்றம்‌)களையும்‌,- இருமண்டபங்களையும்‌, பள்ளிகளையும்‌, 
திருநடைமாளிகையையும்‌ கட்டுவித்தல்‌, கோயில்களுக்கு நஞ்சை, புஞ்சை 
நிலம்‌, பள்ளிச்சந்தம்‌, மனைகள்‌, தோட்டம்‌, திருநந்தவநம்‌, 
இருநந்தாவிளக்கு, நந்தாதீவிகை, சந்திவிளக்கு, இருத்தாண்‌ அல்லது கம்பம்‌, 
ஸோபானத்துத்‌ தூண்‌, நாகவிதி, வாகனம்‌, தளிகை, திருவடி, கெண்டி, மணி, 
வட்டில்‌, பொன்‌, காசு, பணம்‌ முதலியவற்றை தேவதாநமாகக்‌ கொடுத்தல்‌ 
போன்ற செய்திகளே பொறிக்கப்பட்டு இருக்கின்றன. 


இம்மாவட்டங்களின்‌ தமிழ்மொழிக்‌ கல்வெட்டுகளிலிருந்து நமக்கு 
தெரியவரும்‌ முக்கியமான சில செய்திகள்‌ வர்த்தகரையும்‌, வணிகக்‌ 
குழுக்களையும்‌ பற்றியது. சோழர்‌ காலத்திலிருந்தே 1ம்‌ நூற்றாண்டின்‌ 
இடைக்காலம்‌ முடிய இம்மாவட்டங்களின்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளில்‌ தனி 
வியாபாரிகளின்‌ பெயர்களும்‌, மஹாவட்ட வியாபாரி (கன்னடத்தில்‌ 
மஹாவ டடத வியவஹாரி), பட்டணஸாமி போன்ற வர்த்தகப்பிரமுகர்களும்‌, 
நானாதேசி, வீரநானாதேசி, ஸமஸ்த நானாதேசி, பெரியதேசி, நகரத்தார்‌, 
பன்னிரண்டு நகரத்தார்‌, இசையாயிரத்து ஜன்னூற்றுவர்‌, வளஞ்சியர்‌ போன்ற 
வணிகக்குழுவினரும்‌, எறிவீரபட்டணம்‌, ஆலூரான தட்சிண 
அய்யப்பொழில்‌, மாம்பள்ளியான மல்லன்பட்டணம்‌ போன்ற வர்த்தக 
மையங்களும்‌ இச்சாசன பாடங்களில்‌ இடம்பெறுவதைக்‌ காண்கின்றோம்‌. 
இந்த இருமொழிப்‌ பிரதேசத்தில்‌ வர்த்தகத்‌ தொழிலுக்கு எத்துணை 
முக்கியத்துவம்‌ இருந்தது என்பதை கெம்பநபுர (௪௧, 4, சா.நகர்‌.146) த்திலுள்ள 


160 ஆவணம்‌ 73, 2002 


ஒரு கல்வெட்டிலிருந்து நாம்‌ அறியமுடிகிறது. எழுத்தமைதியின்‌ ஆதாரத்தில்‌ 
இி.பி.11ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததென்று கருதக்கூடிய இக்கல்வெட்டின்படி 
அய்யப்பொழில்‌ திசையாயிரத்தைன்னூற்றுவர்‌ என்னும்‌ புகழ்பெற்ற வணிகக்‌ 
குழுவினர்‌ கங்கைகொண்ட சோழவளநாட்டு பதிநாட்டு கேலூரான 
ராஜாதிராஜ சதுர்வேதிமங்கலத்தை எறிவீரபட்டணமாகச்‌ செய்தனர்‌. 
அவ்வூருக்கு வணிக மக்கள்‌ வந்தால்‌ அவர்களுக்கு சோறூட்டுவதற்கும்‌ 
ஏற்பாடு செய்தனர்‌. ஒரு சதுர்வேதிமங்கலத்தை எறிவீரபட்டணமாக மாற்ற 
இயலுமா என்பதற்கு விடை காண வேண்டும்‌. 


தமிழ்நாட்டின்‌ எல்லையிலிருந்து தூரம்‌ அதிகரிக்க அதிகரிக்க தமிழ்க்‌ 
கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை மிகவும்‌ குறைவதோடு எழுத்தமைப்பும்‌ கூட 
நிலைகெடுவதை நாம்‌ காண்கின்றோம்‌. கொடகு மாவட்டத்தின்‌ மடிகேரிக்‌ 
கோட்டத்தில்‌ காவிரியின்‌ பிறப்பிடமான பாகமண்டலமென்னும்‌ ஊரிலும்‌ 
பாலூரென்னும்‌ ஊரிலும்‌ கிடைத்துள்ள உ.பி. 14ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
இரண்டு கல்வெட்டுகளை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்‌. 
இக்கல்வெட்டுகளின்‌ பாடம்‌ கிரந்தம்‌, மலையாளம்‌, தமிழ்‌ மற்றும்‌ துளு 
மொழிகளின்‌ கலப்படமாக இருப்பதாக இவற்றை வெளியிட்டவர்கள்‌ 
குறிப்பிட்டிருப்பது சரியல்ல. மாறாக, இக்கல்வெட்டுகளின்‌ பாடங்கள்‌ 
அப்பிரதேசத்தில்‌ வழக்கத்திலிருக்கும்‌ கொடவ மொழியினால்‌ மிகவும்‌ 
பாதிக்கப்பட்டுள்ளனவென்பதே உண்மையாகும்‌. 


இச்‌ சொற்பொழிவை முடிக்குமுன்‌ 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்‌ 
காலத்திய இரு கல்வெட்டுகளைச்‌ சுருக்கமாகக்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌. 
இவ்விரு நினைவுச்‌ சாசனங்களும்‌ மண்ட்யா மாவட்டத்து பாண்டவபுரத்தின்‌ 
அருகிலுள்ள பிரெஞ்ச்‌ ராக்ஸ்‌ என்னுமிடத்தில்‌ உள்ள பிருந்தாவநங்களின்‌ மீது 
பொறிக்கப்பட்டுள்ளன. அவற்றில்‌ ஒன்று 
தி.பி.1889ஆம்‌ வருஷம்‌ அமுடோபர்‌ மாம்‌ 17ஆம்‌ தேதி, ஸி 
ரீசமிட்டு, (அதாவது ஸெகண்ட்‌ ரெஜிமெண்டை) சோர்ந்த 
WEBB பத்தானத்தில்‌ பஸார்‌ கொத்தவாவாக பணியாற்றிய 
துத்தி, பால்‌ கஷ்ணம்ம நாயக்கர்‌ பரமபதம்‌ கத்த திருப்பன்னி 


என்று குறிப்பிடுகன்றது. இந்த இரண்டு 19ஆம்‌ நூற்றாண்டுக்‌ 
கல்வெட்டுகளையும்‌ எடுத்துரைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமுள்ளது. 19ஆம்‌ 
நூற்றாண்டிலும்‌ கூட தமிழ்‌ எழுத்துக்களுடன்‌ இரந்த எழுத்துகளையும்‌ 
பயன்படுத்தி கல்வெட்டுகளின்‌ பாடங்களை எழுதுவது வழக்கத்திலிருந்து 
வந்துள்ளது. ஆனால்‌ இன்றைய கல்வெட்டாய்வாளர்களில்‌ 
பெரும்பான்மையோர்க்கு இரந்த எழுத்துக்களின்‌ அறிமுகமே. இல்லாது 
இருப்பது பெரிய குறை என்று கருத வேண்டியுள்ளது. 


% 


161 
ஆவணம்‌ 13, 2002 





56. இலங்கையில்‌ வெண்கலப்‌ படிமங்கள்‌ 
பொலனறுவைக்‌ காலம்‌ (.பி.1000-1250)". 


இ. பத்மநாதன்‌, பேராதனை. 
இலங்கையில்‌ அகழ்வு ஆராய்ச்சிகளின்போது கண்டெடுக்கப்பெற்ற 
வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க தொல்பொருட்‌ சின்னங்களில்‌ வெண்கலப்‌ 
படிமங்கள்‌ மிகுந்த முக்கியத்துவத்தினைப்‌ பெறுகின்றன. அவற்றிடையே 
சைவ சமயச்‌ சார்புடையனவாகவும்‌ பெளத்த சமயச்‌ சார்புடையனவாகவும்‌ 
அமைந்துள்ள படிமங்கள்‌ உள்ளன. அவற்றுள்ளும்‌ பெரும்பான்மை 
யானவை சைவ சமயச்‌ சார்புடையவை என்பது குறிப்பிடத்தக்கது. 
இலங்கையிலே அநுராதபுரம்‌ இராசதானியாக விருந்த காலம்‌ முதலாகப்‌ 
படிமங்களை வார்க்குங்‌ கலை வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. பெளத்த 


கோயில்களிலும்‌ இந்துக்‌ கோயில்களிலும்‌ உற்சவ மூர்த்திகளான 
படிமங்களையே வெண்கலப்‌ படிமங்களாக வார்ப்பது வழக்கம்‌. 
இலங்கையிலே இடைத்துள்ள வெண்கலப்‌ படிமங்களிலும்‌ 


பெரும்பாலானவை  பொலனறுவைக்‌ காலத்திற்கு உரியனவாகும்‌. 
அவற்றுள்ளும்‌ பெரும்பாலான படிமங்கள்‌ புராதன இராசதானிகளான 
பொலனறுவை, அனுராதபுரம்‌ என்பவற்றிலுள்ள பழம்‌ இடிபாடுகளுக்‌ 
இடையே காணப்பட்டன. பெளத்த படிமங்களுக்கும்‌ இந்து சமயத்‌ 
தொடர்புடைய படிமங்களுக்கும்‌ இடையிலே குறிப்பிடத்தக்க வேற்றுமைகள்‌ 
காணப்படுகின்றன. அவை இரண்டும்‌ வெவ்வேறு கலைப்பாணிகளைச்‌ 
சேர்ந்தன என்பதும்‌ கவனித்தற்குரியதாகும்‌. இந்து சமயச்‌ சார்புடைய 
உருவங்களையே இங்கு ஆராய்வதற்கு எடுத்துக்‌ கொள்கின்றோம்‌. 


பொலனறுவை காலத்து வெண்கலப்‌ படிமங்கள்‌ சோழர்‌ கலைப்‌ 
பாணியின்‌ அம்சங்களைப்‌ பெரும்பாலும்‌ கொண்டுள்ளன. இலங்கையில்‌ 
இந்து கலாசார மரபில்‌ வெண்கலப்‌ படிமங்கள்‌ சிறப்பிடம்‌ பெறுவதற்கு 
அந்நாட்டில்‌ 11-12ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ அமைந்த சோழரின்‌ ஆட்சியே 
ஏதுவாயிருந்தது." சோழர்‌ காலத்து வெண்கலப்‌ படிமங்களில்‌ நடராசர்‌ 
வடிவங்களும்‌ நாயன்மார்‌ படிமங்களும்‌ உன்னத ரகமானவை. உலகின்‌ பல 
நாடுகளிலுள்ள அருங்காட்சியகங்களில்‌ இவற்றைக்‌ காட்சிக்கு வைத்திருக்‌ 


காரைக்குடியை அடுத்துள்ள கோவிலூர்‌ ஆதீன்த்‌ தலைவர்‌ தவத்திரு 
நாச்சியப்ப ஞான தேக சுவாமிகள்‌ கோவிலூர்‌ ஆண்டவர்‌ பெயரில்‌ 

ஏற்படுத்தியுள்ள அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு வரிசையில்‌ 21.7.2001 ல்‌ 
நிகழ்த்தப்பட்ட முதற்சொற்பொழிவு. 


162 ஆவணம்‌ இதழ்‌ 13, 2002 


கின்றார்கள்‌. சர்வதேச மட்டத்தில்‌ வித்துவப்‌ புலமை மிக்கவர்கள்‌ இவற்றிலே 
உன்னதமான கலைப்‌ பண்புகளைக்‌ கண்டு அவற்றினாலே பெரிதுங்‌ 
கவரப்பெற்றுள்ளனர்‌. இலங்கையிலே கொழும்பில்‌ அமைந்திருக்கின்ற 
அருங்காட்சியகம்‌ அமைக்கப்பட்ட: காலம்‌ முதலாக சைவர்களின்‌ 
புராதனமான வெண்கலப்‌ படிமங்களே ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்‌ 
காலமாகப்‌ பிரதானமான காட்சிப்‌ பொருள்களாக வைக்கப்பட்டிருந்தன. 
அனுராதபுரத்திலுள்ள பழைய அருங்காட்சியகத்திலும்‌ அண்மைக்‌ காலத்தில்‌, 
கலாசார முக்கோணத்தினால்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ள ஜேதவனாராம நூதன 
சாலையிலும்‌ வரலாற்றுச்‌ சிறப்புடைய வெண்கலப்‌ படிமங்கள்‌ பல 
காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தனியார்‌ வசமாகவும்‌ பெருந்தொகையான 
படிமங்கள்‌ இருக்கின்றன. அவற்றின்‌ தொகையை அறிந்து கணக்கிட 
முடியவில்லை. 


இலங்கையில்‌ சோழராட்சி 1070ஆம்‌ ஆண்டுவரை நிலைபெற்றது.” 
சோழராட்சிக்‌ காலத்திலே பல சிவாலயங்களும்‌ வைணவக்‌ கோயில்களும்‌ 
அமைக்கப்பட்டன.” , இந்நாட்களிலே இரண்டாம்‌ சிவாலயம்‌ என்று 
வழங்குவதான வானவன்‌ மாதேவீஸ்வரமும்‌ மூன்றாஞ்‌ சிவாலயமும்‌ 
ஐந்தாஞ்‌ சிவாலயமும்‌ ஆறாஞ்‌ சிவாலயமும்‌ சோழர்கால கட்டடங்களாகும்‌. 
அவற்றிலே முதலாவது தவிர்ந்த மற்றைய மூன்று கோயில்களின்‌ 
அழிபாடுகளிடையே கற்சிற்பங்களும்‌ பெருந்‌ தொகையான வெண்கலப்‌ 
படிமங்களும்‌ கிடைத்துள்ளன. 


முதலாம்‌ விஜயபாகு 7070ஆம்‌ ஆண்டளவிலே சோழரைத்‌ 
தோற்கடித்து இலங்கையில்‌ அரசனாகி முடிசூடிக்கொண்டான்‌. அவனும்‌ 
அவனுடைய சந்ததியினரும்‌ பொலனறுவையில்‌ இருந்து ஆட்சி புரிந்தனர்‌. 
அவனுடைய மகனாதிய முதலாம்‌ விக்ரெமபாகுவும்‌ (1111-1132) பேரனாகிய 
இரண்டாம்‌ கஜபாகுவும்‌ (1132-1143) சைவ சமயச்‌ சார்புடையவர்களாகக்‌ 
காணப்பட்டனர்‌." அவர்களுக்குப்‌ பின்பு முதலாம்‌ பராக்கிரமபாகு ( 1153-1186) 
ஆட்சி புரிந்தான்‌. அவனுடைய காலத்தில்‌ பொலனறுவை நகரத்தின்‌ வளர்ச்சி 
உன்னத நிலையை எய்தியது. பொலனறுவையின்‌ இறுதி மன்னனாகக்‌ 
கலிங்கமாகன்‌ (1215-1255) விளங்கினான்‌. அவனுக்குப்‌ பின்பு யொலனறுவை 
இராசதானி கைவிடப்‌ பட்டது. 


பொலனறுவையில்‌ கணிசமான  தொகையினரான இந்துக்கள்‌ 
வாழ்ந்தனர்‌. வேளைக்காரர்‌, அகம்படியார்‌ போன்ற படைப்பிரிவினர்‌, 
நானாதேசி, வீரவளஞ்சியர்‌ முதலான வணிக்குழுவினரும்‌ அவர்களோடு 
தொடர்புடைய பிறவணிகர்‌, தொழில்‌ வினைஞர்‌, கம்மாளர்‌ முதலியோரும்‌ 
பிராமணரும்‌ அவர்களிடையே காணப்பட்டனர்‌. நகரம்‌ என்னும்‌ 
பட்டினங்களை அமைத்துக்‌ கொள்ளும்‌ அளவிற்கு நானாதேசி முதலான 
வணிகர்‌ அரண்மனைக்கும்‌ பெளத்தப்‌ பெரும்பள்ளிகளுக்கும்‌ கோயில்‌ 
களுக்கும்‌ தேவையான தூரதேச உற்பத்திகளான அரும்பொருள்களை வழங்கி 
வந்தனர்‌. அரசரோடும்‌ அதிகாரிகளோடும்‌ பெளத்த மத குருமாரோடும்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 18, 3002 த்‌ 


நெருங்கிய தொடர்புகளை அவர்கள்‌ ஏற்படுத்தியிருநதனர்‌. இராசதானி 
யிலுள்ள வணிகரைக்‌ கெளரவிக்கும்‌ முகமாக நகரம்‌ சிட்டு என்று 
சொல்லப்படும்‌ வணிக நகரத்‌ தலைவன்‌ ஒருவனுக்கு ராஜசபையிலே 
அங்கத்துவம்‌ வழங்கப்பட்டிருந்தது. பொலனறுவை நகரத்து இந்துக்‌ 
கோயில்கள்‌ வணிகருடைய ஆதரவைப்‌ பெற்றிருந்தன. ஆலயங்களை 
அமைப்பதிலும்‌ ஆதரிப்பதிலும்‌ வணிகர்‌ ஆர்வம்‌ கொண்டிருந்தனர்‌. 
அத்தோடு இராசதானியில்‌ இந்து கலாசாரத்தின்‌ செல்வாக்குப்‌ பெருமளவிலே 
ஏற்பட்டிருந்தது. அரசகுடும்பத்தவரின்‌ திருமணத்‌ தொடர்புகளால்‌ தென்னிந்‌ 
தியாவிலிருந்தும்‌ கலிங்கத்தில்‌ இருந்தும்‌ வந்த உறவினர்‌ பலர்‌ அரண்மனை 
வட்டாரத்தில்‌ வாழ்ந்தனர்‌. சமய நம்பிக்கைகளைப்‌ பொறுத்தவரையில்‌ 
அவர்கள்‌ சைவம்‌, வைணவம்‌, சாக்தம்‌ ஆதியவற்றிலே மிகுத்த ஈடுபாடு 
கொண்டிருந்தனர்‌. இந்து கலாசாரத்தின்‌ செல்வாக்கு  அதிகளவிலே 
ஏற்படலாயிற்று. பொலனறுவையில்‌ வாழ்ந்த இந்துசமயச்‌ சார்புடைய 
வர்களின்‌ வழிபாட்டுத்‌ தேவைக்காகப்‌ பன்னிரண்டாம்‌, பதின்மூன்றாம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ மேலதிகமான சிவாலயங்கள்‌ இராசதானியில்‌ 
அமைக்கப்பட்டன. சிறப்புமிக்கதான- முதலாம்‌ சிவாலயம்‌ அவற்றுள்‌ 
ஒன்றாகும்‌. அது அரசகுடும்பத்தவரின்‌ ஆதரவைப்பெற்றிந்தது என்று 
கொள்வதற்கு ஆதாரங்கள்‌ உள்ளன. அதன்‌ அழிபாடுகளைச்‌ சுற்றியுள்ள 
வளாகப்‌ பகுதியில்‌ அகழ்வு ஆய்வுகளை நடத்திய பொழுது பல சிறப்பு 
வாய்ந்த வெண்கலப்படிமங்கள்‌ கிடைத்துள்ளன. 


மத்தியகால இலங்கையில்‌ இராசதானிகள்‌ அல்லாத நகரங்களில்‌ 
பதவியா நகரமும்‌ மிகப்‌ பெரியதாகும்‌. அதன்‌ வளர்ச்சி வாணிப 
அபிவிருத்திகளை ஆதாரமாகக்கொண்டிருந்தது. பொலனறுவையைப்‌ 
போலப்‌ பதவியாவிலும்‌ பெளத்த சமயமும்‌ சைவ சமயமும்‌ நிலவியதற்குச்‌ 
சான்றாகப்‌ பெருமளவிலான தொல்பொருட்‌ சின்னங்கள்‌ கஇடைத்துள்ளன. 
பெளத்த கோயில்கவினதும்‌ விகாரங்களினதும்‌ சிவாலயங்களினதும்‌ 
அழிபாடுகள்‌ அங்குக்‌ காணப்படுகின்றன. இரு சமயங்களையும்‌ சேர்ந்த 
கட்டடங்கள்‌ சேய்மையில்‌ காணப்படுகின்றன. சமுதாயத்திலே அமைதியும்‌ 
நல்லுறவும்‌ நகரவாசிகளிடையே காணப்பட்டன என்பதற்கு அங்குள்ள 
தொல்பொருட்‌ சின்னங்களும்‌, குறிப்பாகச்‌ சாசனக்‌ குறிப்புகளும்‌ ஆதாரமா 
யுள்ளன. பதவியாவில்‌ இதுவரை ஐந்து சிவாலயங்களின்‌ தொல்பொருள்‌ 
அம்சங்கள்‌ அடையாளம்‌ காணப்பட்டுள்ளன.” உலோகப்‌ படிமங்கள்‌ அங்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டன. பெளத்தர்களின்‌ மிகவும்‌ புனிததலங்களாகிய 
அட்டமத்தானங்கள்‌ அடங்கிய புராதன்மான அனுராதபுர நகரிலே நானாதேசி 
வணிகர்‌ நிலை கொண்டிருந்தமையின்‌ காரணமாக அங்கு பொலனறுவைக்‌ 
காலத்தில்‌ இந்து சமயக்‌ கோயில்கள்‌ உருவாக்கப்பட்டன... சங்கத்தவர்களோடு 
தொடர்பு கொண்டிருந்த நானாதேசி வணிகர்‌ பெரும்பள்ளிகளுக்கும்‌ 
கோயில்களுக்கும்‌ வேண்டிய கற்பூரம்‌, சந்தனம்‌, குங்கிலியம்‌ முதலான 
வாசனைப்‌ பொருள்களையும்‌ சங்கத்தாருக்கும்‌ ஆலயங்களுக்கும்‌ 
தேவையான சீனப்பட்டு முதலான வஸ்திரங்களையும்‌, அன்னதானதீதிற்கு 


164 ஆவணம்‌ இதழ்‌ 13, 2002 


வேண்டிய உணவுப்‌ பொருள்களையும்‌ வழங்குவதில்‌, ஈடுபட்டிருந்தனர்‌, 
அதனால்‌, அவர்களைப்‌ பற்றிய அடையாளமான தொல்பொருட்‌ சின்னங்கள்‌ 
பெரும்‌ பள்ளிகளின்‌ சமீபத்திலே காணப்படுகின்றன. வணிகர்‌ அமைத்திருந்த 
கடைத்தெருக்களும்‌ அங்காடிகளும்‌ குடியிருப்புகளும்‌ பதிகளும்‌ பெரும்‌ 
பள்ளிகளின்‌ சமீபத்திலும்‌, அவற்றுக்குச்‌ செல்லும்‌ வழிகளின்‌ ஓரங்களிலும்‌ 
அமைந்திருந்தன. அத்தகைய வணிகரின்‌ குடியிருப்பு நிலையங்களில்‌ 
வழிபாட்டுத்‌ தேவைகளுக்கென ஆலயங்களை அமைக்க வேண்டியிருந்தது. 
அவ்வாறான ஆலயங்களில்‌ ஒன்றிற்குரிய வெண்கலப்‌ படிமங்கள்‌ ஜேதவனா 
ராமத்திற்குச்‌ சமீபத்திலே வெளிக்கொணரப்‌ பெற்றுள்ளன. 


பொலனறுவையில்‌ கிடைத்த படிமங்கள்‌ 


இலங்கையிலே தொல்பொருட்‌ திணைக்களத்தின்‌ ஆணையாளராக 
விளங்யை ॥.01.வெல்‌ பொலனறுவையிலே முதலாம்‌ சிவாலயம்‌ அமைந்து 
உள்ள தலத்தில்‌, 1907ஆம்‌ ஆண்டில்‌, அகழ்வுகளை நடத்திய பொழுது 
எதிர்பாராத வண்ணமாக எட்டு வெண்கலப்‌ படிமங்கள்‌ கிடைத்தன. 
அவற்றில்‌ ஒன்றில்‌ ஆடவல்லானின்‌ படிமமாகும்‌. இரண்டு படிமங்கள்‌ 
சிவகாமி சமேத நடராசரின்‌ உருவங்களாகும்‌. ஒரு படிமம்‌ உமாதேவியாரின்‌ 
தனி உருவம்‌ ஆகும்‌. அவற்றோடு அப்பர்‌, மாணிக்கவாசகர்‌ ஆகிய 
சமயகுரவரின்‌ படிமங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ கடைத்தன. கலை, கட்டடக்கலை 
என்பவற்றிலே மிகுந்த புலமை மிக்கவரான வெல்‌ தனது ஆண்ட றிக்கையிலே 
இப்படிமங்களைப்‌ பற்றிய சுருக்கமான விவரங்களை எழுதியதோடு 
அவற்றின்‌ ஒளிப்படங்களையும்‌ வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 


1908ஆம்‌ ஆண்டிலே ஐந்தாம்‌ சிவாலயத்தின்‌ வளாகத்திலே அகழ்வு 
பல வெண்கலப்‌ படிமங்கள்‌ கிடைத்தன. 


ஆராய்வுகள்‌ நடத்தப்பட்டபொழுது 
மாதேவியாரின்‌ 


அவற்றுள்‌ நான்கு சிவபெருமானின்‌ வடிவங்களாகும்‌. ௨ 
படிமங்கள்‌ நான்கு அங்கே காணப்பெற்றன. சுந்தரமூர்த்தி நாயனார்‌, 
திருநாவுக்கரசு நாயனார்‌, இருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌ ஆகியோரின்‌ 
சில படிமங்களும்‌ அங்கு திடைத்தமை குறிப்பிடற்குரியது- மேலும்‌ 
மகாவிஷ்ணுவின்‌ ஸ்தானகக்‌ கோலமான உருவம்‌ ஒன்றும்‌ அங்கே 
கண்டெடுக்கப்பெற்றது." பின்பு பொலனறுவையிலுள்ள மேன்றாப்‌ 
சிவாலயத்தின்‌ சுற்றுப்புறங்களை அகழ்ந்தபொழுது ஸ்தானக நிலையிலுள்ள 
உமாதேவியாரின்‌ உருவம்‌ ஒன்று திடைத்தது. சோழராட்சிக்‌ காலத்திலே 
அமைக்கப்பெற்ற கோயில்களில்‌ ஒன்றாகக்‌ கருதக்கூடிய ஆறாம்‌ சிவாலய 
பொருள்கள்‌ கண்டெடுக்கப்பெற்றன. 
அம்மனின்‌ சிற்பங்கள்‌ இரண்டும்‌ 
ஆலய வழிபாட்டிலே 


அமைந்துள்ள தலத்திலே 14 உலோகப்‌ 
அவற்றுள்‌ ஒரு நடராசர்‌ வடிவமும்‌ 
மட்டுமே கடவுள்‌ படிமங்களாகும்‌. ஏனையவை 
பயன்படுத்தப்பட்ட பொருள்களாகும்‌. 


1960 ஆம்‌ ஆண்டு அகழ்வுகளில்‌ இடைத்த படிமங்கள்‌ 
தொல்பொருள்‌ இணைக்கள ஆணையாளராக இருந்த த்‌, 


165 
ஆவணம்‌, இதழ்‌ 13, 2002 


ஜி] 3 
12. 


கொடகும்புர 1960 ஆம்‌ ஆண்டிலே, ஐந்தாம்‌ சிவாலய்த்தின்‌ வளாகத்தில்‌ 
அகழ்வாய்வுகளை நடத்திய பொழுது எதிர்பாராத வண்ணமாகப்‌ 
பெருந்தொகையான வெண்கலப்‌ படிமங்கள்‌ கிடைத்தன. அவற்றைப்பற்றி 
அவர்‌ பின்வருமாறு விவரிக்கின்றார்‌ : ்‌ 


166 


பொலனறுவையிலுள்ள ஐந்தாம்‌ சிவாலயத்தின்‌ தலத்திலே 
அகழ்ந்தெடுக்கப்பட்ட சில வெண்கலப்‌ படிமங்களைப்‌ பற்றியும்‌ 
வேறுசில தொல்பொருள்‌ சின்னங்களைப்‌ பற்றியும்‌ நான்‌ 
உங்களுக்கு இப்பொழுது விவரமாக விளக்கப்‌ போகின்றேன்‌. 1960 
ஆம்‌ ஆண்டு செப்தெம்பர்‌ 18ஆம்‌ திகதி ஐந்தாம்‌ சவெதேவாலயத்தின்‌ 
இடிபாடுகளை அகற்றும்பொழுது, அக்கோயிலுக்கும்‌ நான்காம்‌ 
விஷ்ணு தேவாலயத்திற்கும்‌ இடையிலுள்ள பகுதியில்‌ 51/2 
அங்குலம்‌ உயரம்‌ கொண்ட ஒரு பெண்ணின்‌ வெண்கலப்‌ படிமம்‌ 
காணப்பட்டது. உருவத்தின்‌ வலக்கரத்துக்‌ கைவளையில்‌ ஒரு 
பறவையின்‌ உருவம்‌ தெரிகின்றது. அதனைக்‌ கிளி என அடையாளம்‌ 
காணலாம்‌. அதனாலும்‌, உருவத்தின்‌ தலைமேலுள்ள அணியின்‌ 
வடிவமைப்பின்‌ அடிப்படையிலும்‌ அப்படிமத்தில்‌ 
அமைந்திருப்பது சரஸ்வதியின்‌ உருவம்‌ என்று கொள்ளலாம்‌. 


ஒரு மாதத்திற்குப்‌ பின்‌ வேறு பல படிமங்கள்‌ 'கிடைத்தன. அவை 
அளவில்‌ பெரியவை. சிவாலயத்தின்‌ பின்புறத்தே, அதன்‌ விமானம்‌ 
விழுந்து கிடந்த இடத்திற்கு அண்மையிலே அவை 
எடுக்கப்பெற்றன. இபாவளி தினமான அக்டோபர்‌ 19ஆம்‌ 
திகதியன்று நானும்‌ தொல்பொருள்‌ இணைக்களத்தைச்‌ சேர்ந்த 
என்‌. எச்‌.ஆர்‌. நளவங்ஸவும்‌ அவ்விடத்திலே அகழ்வுகளை மீண்டும்‌ 
ஆரம்பித்தோம்‌. சிவாலயத்தின்‌ அத்திபாரத்தினின்றும்‌ 3 அடி கழே 
வெட்டப்பட்ட 5 அடி நீளமும்‌ 3 அடி அகலமும்‌ கொண்ட ஒரு 
திடங்கிலே வெண்கலப்‌ படிமங்கள்‌ பல புதைக்கப்பட்டிருந்தன. 
அவற்றுள்‌ சில முழுமையானவை, அவை பீடங்களோடு 
காணப்பட்டன. வேறு சில உருவங்களும்‌ திருவாசிகளும்‌ 
வேறாக்கப்பட்ட நிலையில்‌ வைக்கப்பட்டிருநீதன. அந்தக்‌ கிடங்கு 
படிமங்களைப்‌ புதைப்பதற்கென்றே வெட்டப்பட்டதாகும்‌. 


நடராஜரின்‌ விக்கிரகமும்‌ ஆசனக்‌ கோலத்திலுள்ள சிவனின்‌ 
உருவமும்‌, மகாவிஷ்ணு, பார்வதி ஆகியோரின்‌ படிமங்களும்‌ 
நாயன்மார்‌ இருவரின்‌ வடிவங்களும்‌ அக்கிடங்கில்‌ அடுக்கி 
வைக்கப்பட்டிருந்தன. 


அப்படிமங்கள்‌ இடைத்தபின்‌ ஒரு வாரத்திற்குள்‌, ஆலயத்தின்‌ 
தென்புறத்திலே, சுமார்‌ 28 அடி தூரத்திலே அக்டோபர்‌ 26ஆம்‌ 
திகதியிலே ஒரு குளத்தினுள்‌ எட்டு வெண்கலப்‌ படிமங்களும்‌ 
வேறுபல பொருள்களும்‌ கண்டெடுக்கப்பெற்றன. நடராசர்‌, 
வைரவர்‌, குமாரக்‌ கடவுள்‌, பாலகிருஷ்ணர்‌, அம்மன்‌ ஆகியோரின்‌ 


ஆவணம்‌ இதழ்‌ 13, 2002 


ஏழு படிமங்களும்‌ நந்தியின்‌ உருவமும்‌ அக்குளத்தில்‌ இருந்தன. 
முக்காலி, தூவக்கால்‌, மணி, சங்கு முதலியனவும்‌ அவற்றோடு 
கிடைத்தன. 


27ஆம்‌ திகதியன்று அத்திபாரத்திற்கு மேற்கிலே, 18 1/2 அடி 
தூரத்திலே அளவில்‌ பெரிதான விநாயகரின்‌ படிமம்‌ காணப்பட்டது. 
கால்‌ நூற்றாண்டு கழிந்த பின்பு, மேலும்‌ பல படிமங்கள்‌ ஐந்தாம்‌ 
சிவாலயத்தின்‌ சுற்றுப்புறங்களில்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ' 


வீரபத்திரர்‌, அர்த்தநாரீஸ்வரர்‌ ஆகியோரின்‌ படிமங்கள்‌ 


அவற்றில்‌ அடங்கும்‌. கலாசார முக்கோணத்தினால்‌ 
கண்டெடுக்கப்பெற்ற அப்படிமங்களைப்‌ பற்றிய விவரங்கள்‌ 
இதுவரை வெளியிடப்படவில்லை. அவை எந்தவொரு 


அருங்காட்யெகத்திலும்‌ காட்சிக்கு வைக்கப்படவும்‌ இல்லை. 
அவற்றைப்‌ பற்றிய விவரங்கள்‌  திடைக்காத இடத்து 
பொலனறுவைப்‌ படிமங்களைப்‌ பற்றி ஒரு முழுமையான 
ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியாது. 


பொலனறுவையில்‌ - காணப்பெற்ற இந்துசமயச்‌ சார்புடைய 
வெண்கலப்‌ படிமங்கள்‌ பெரும்பான்மையும்‌ முதலாம்‌ சிவாலயம்‌, ஐந்தாம்‌ 
சிவாலயம்‌ என்பவற்றின்‌ சுற்றுப்புறங்களிலே கிடைத்துள்ளன. அவற்றிலே 
சிவனுடைய திருவுருவங்கள்‌ அம்மனின்‌ இருவுருவங்கள்‌, மகாவிஷ்ணுவின்‌ 
உருவங்கள்‌, நாயன்மார்‌ படிமங்கள்‌ என்னும்‌ வகைகளுக்குரியவை 
காணப்படுகின்றன. சிவனுடைய உருவங்களில்‌ நடராசர்‌ வடிவங்களே 
பெரும்பாலானவை. ஏனையவற்றுள்‌ ஒவ்வொரு வடிவமே கிடைத்துள்ளன. 
அவை அனைத்தும்‌ சமகாலத்துத்‌ தென்னிந்தியச்‌ சிற்பங்களின்‌ அம்சங்களைக்‌ 
கொண்டுள்ளன. நடராசர்‌ வடிவங்களின்‌ சிறப்புகளை விமர்சகர்கள்‌ பலர்‌ 
பாராட்டியுள்ள போதும்‌ சோழநாட்டிலும்‌ தொண்டை நாட்டிலும்‌ 
சமகாலத்திலே கண்டெடுக்கப்பெற்ற வடிவங்களோடு ஒப்பிடுமிடத்து அவை 
சற்றுத்‌ தரங்குறைந்தனவாகவே காணப்படுகின்றன. பிரதிமாலக்ஷ்ணங்களைப்‌ 
பொறுத்தவரையில்‌ எந்தச்‌ சிறப்பம்சங்களும்‌ இவற்றிலே காணப்பட 
வில்லை. அவற்றைப்‌ பொன்னம்பலம்‌ அருணாசலம்‌, ஆனந்த குமாரசுவாமி 
ஆகியோர்‌ மிகவும்‌ விரிவாக விளக்கியுள்ளனர்‌. ஆனந்த குமாரசுவாமியின்‌ 
மிகவும்‌ பிரசித்தமான சிவதாண்டவம்‌ என்னும்‌ நூல்‌ எழுதப்படுதற்கு அவை 
தூண்டுகோலாக அமைந்தன. 

1907, 1908 ஆதிய வருடங்களிலே கண்டெடுக்கப்பெற்ற சிவமூர்த்தங்கள்‌ 
இரண்டினை ஆனந்த குமாரசுவாமி முதலானோர்‌ சரியாக அடையாளம்‌ 
காணவில்லை. எனவே, அவற்றைப்‌ பற்றிச்‌ சுருக்கமாக இங்கு நோக்குவது 
அவசியமாகிறது. அவற்றில்‌ ஒன்று பார்வதி பரமேஸ்வரர்‌ உருவமாகும்‌. 
அதில்‌ இறைவனின்‌ உருவமும்‌ பரமேஸ்வரியின்‌ வடிவமும்‌ தனித்தனியாக 
அருகிலே காணப்படுகின்றன. அவை இரண்டும்‌ பத்மாசனத்தில்‌ அமைந்த 
பத்திரராசனத்தைப்‌ | மாகக்கொண்டு ஸ்தானக நிலையிலே உருவாக்கப்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 18, 2002 ஸ்‌ 


பட்டுள்ளன. 47 செ. மீ உயரம்‌ கொண்ட சிவனின்‌ உருவம்‌ திரிபங்கமானது. 
வலப்பாகத்துப்‌ பின்கரம்‌ மழுவேந்திய கோலத்தில்‌ காணப்படுகின்றது. 
முன்கரம்‌ அபயகரமாய்‌ அமைந்துள்ளது. இடப்பாகத்துப்‌ பின்கரம்‌ தேவியை 
அணைத்தவண்ணமாய்‌ உள்ளது. முன்கரம்‌ கடக ஹஸ்தமாயுள்ளது. மகுடம்‌ 
உயரமான கரண்ட மகுடமாகும்‌. அதிலே பாம்பும்‌ பிறையும்‌ அமைந்துள்ளன. 
நெற்றியின்‌ மேலே பட்டமாலை தெரிகின்றது. 


சிவனின்‌ உருவத்தின்‌ வலப்புறத்திலே மகர குண்டலமும்‌ 
இடப்புறத்திலே தோடும்‌ காதணிகளாக அமைந்திருக்கின்றன. மூன்று 
ஆரங்கள்‌ கழுத்தணிகளாய்‌ உள்ளன. உபவீதம்‌, கடிசூத்திரம்‌, உதரபந்தம்‌ 
என்பன தெளிவாகத்‌ தெரிகின்றன. அம்மனின்‌ உருவமும்‌ திரிபங்கமானது. 
அது மெலிந்த தோற்றம்‌ கொண்டது. அதன்‌ அங்கலக்ஷணங்கள்‌ 
வனப்புமிகுந்தவை. சிற்ப நூல்‌ விதிகளுக்கு அமைய உருவானவை, 


இந்த இணையுருவத்தை இதுவரை எவரும்‌ சரியாக அடையாளம்‌ 
காணவில்லை. சிவன்‌ பார்வதி ஆகியோரின்‌ படிமம்‌ என்றே அதனை ஆனந்த 
குமாரசுவாமி வர்ணித்தார்‌. எல்லா அம்சங்களிலும்‌ இதனைப்‌ போன்ற 
வடிவம்‌ ஒன்று தஞ்சாவூர்‌ மாவட்டத்து வெள்ளலகரத்திலே காணப்பெற்றது. 
அதனைப்‌ பிரதோஷமூர்த்தி என்று ஸ்ரீநிவாசன்‌ வர்ணித்துள்ளார்‌.” எனவே 
பொலனறுவையிற்‌ இடைத்த படிமமும்‌ பிரதோஷமூர்த்தியின்‌ கோலமாகும்‌. 
இரண்டாவது வடிவமும்‌ ஒரு கூட்டு உருவமாகும்‌. சிவன்‌ பார்வதி ஆகியோர்‌ 
ரிஷபம்‌ சகிதமாக அதிலே தோற்றமளிக்கின்றனர்‌. சிவனுடைய உருவம்‌ 87 
சென்டி மீட்டர்‌ உயரம்‌ கொண்டதாகும்‌. அது திரிபங்க நிலையில்‌ 
அமைந்துள்ளது. இடுப்பிலுள்ள வளைவு இடது பக்கம்‌ நோக்கியது. 
சிவனுடைய உருவம்‌ பத்மாசனத்திலே அமைந்திருக்கின்றது. அது கால்களை 
மடித்துத்‌ தோன்றும்‌ நடனக்‌ கோல்த்திற்‌ காணப்படுகின்றது. அதிலே கரங்கள்‌ 
அமைந்திருக்கும்‌ முறையும்‌ புதுமையானது. மேலாகவுள்ள இரு கைகளும்‌ 
தோளில்‌ இருந்தன்றி, வழமைக்கு மாறாக முழங்கை மட்டத்தில்‌ இருந்து 
விரிகின்றன. உயர்த்திய வலக்கரம்‌ மழு ஏந்திய கோலமானது. மற்றைய 
வலக்கரம்‌ கடக ஹஸ்தமாயுள்ளது. இடக்கரங்களில்‌ ஒன்று அபயகரம்போல 
அமைந்துள்ளது. வஸ்திராபரணங்கள்‌ வழமையானவை. 


முன்பு இதனை அருணாசலமும்‌ பிறரும்‌ சந்தியாமூர்த்தி என்று 
பிழையாக அடையாளம்‌ கண்டனர்‌. இப்படிமமும்‌ கங்கைகொண்ட 
சோழபுரத்தில்‌ இருந்து இடைத்த விருஷபவாகனர்‌ வடிவமும்‌ அமைப்பிலும்‌ 
தோற்றத்திலும்‌ ஒரே மாதிரியானவை. ” பொலனறுவையில்‌ கிடைத்த 
பிரதோஷமூர்த்தியின்‌ வடிவமும்‌ விருஷபவாகனரின்‌ உருவமும்‌ அங்குக்‌ 
கிடைத்த வெண்கலங்களிலே மிகவும்‌ சிறப்பானவை. கலை வனப்பில்‌ 
' உன்னதமான தரத்தைச்‌ சேர்ந்தவை. தமிழகத்திலே சோழர்‌ கலைப்பாணியில்‌ 
வார்க்கப்பட்ட சிறப்புமிக்க படிமங்களோடு ஒப்பிடக்கூடியவை. 


168 ஆவணம்‌ இதழ்‌ 18, 2002 


உமாதேவியாரின்‌ படிமங்கள்‌ 


பொலனறுவையில்‌ கிடைத்த கடவுள்‌ படிமங்களில்‌ உமாதேவியாரின்‌ 
படிமங்களே மிகவும்‌ கூடுதலானவை. அவற்றின்‌ பிரதிமாலக்ஷ்ணங்கள்‌ 
சிற்பசாஸ்திரப்‌ பிரகாரமானவை. தென்னிந்தியாவிலும்‌ இலங்கையிலும்‌ 
காணப்படும்‌ பார்வதியின்‌ படிமங்கள்‌ எல்லாம்‌ அத்தகையவை. அதனால்‌ 
அவற்றிடையே ஒற்றுமைகள்‌ அதிகமாகும்‌. வேற்றுமைகள்‌ கலைஞரின்‌ 
வேலைப்பாடுகள்‌ காரணமாக உண்டானவை. மானசாரம்‌ முதலான சிற்ப 
நூல்களில்‌ கூறப்படும்‌ அம்சங்கள்‌ எல்லாம்‌ கெளரியின்‌ படிமங்களில்‌ 
காணப்படுகின்றமை குறிப்பிடற்குரியது. " 


நாயன்மார்‌ படிமங்கள்‌ 


சமயகுரவர்‌ நால்வரின்‌ படிமங்களும்‌, சண்டேஸ்வர நாயனாரின்‌ 
உருவங்களும்‌, காரைக்கால்‌ அம்மையாரின்‌ படிமமும்‌ பொலனறுவையில்‌ 
இடைத்துள்ளன. சோழப்‌ பேரரசின்‌ காலத்திலே, தமிழகத்துச்‌ சைவசமய 
மரபிலே நாயன்மார்‌ வழிபாடு சிறப்புற்றது. பக்தி இயக்கத்தின்‌ மூலமாகவே 
தென்னாட்டிலே சைவம்‌ மேன்மை பெற்றது. நாயன்மார்களின்‌ பாடல்கள்‌ 
எல்லாம்‌ திருத்தலங்களைப்‌ பற்றியவை. நாயன்மாரைப்‌ போற்றி வழிபாடு 
செய்தல்‌ சைவசமயத்தில்‌ ஓரம்சமாகியது. அவர்களின்‌ படிமங்களைக்‌ 
கோயில்களிலே தாபனம்‌ பண்ணி வழிபாடு ஆற்றினார்கள்‌. சிறப்புற்ற 
திருத்தலங்களில்‌ நாயன்மாருக்கெனத்‌ தனித்தனியான கோட்டங்களும்‌ 
அமைக்கப்‌ பெற்றன. நாயன்மார்‌ வழிபாடு பதினோராம்‌ நூற்றாண்டு முதல்‌ 
இலங்கைச்‌ சைவரிடையிலும்‌ வழமையாயெது. நாயன்மார்களின்‌ உலோகப்‌ 
படிமங்கள்‌ உற்சவ காலங்களிலே வீதி வலமாக எடுத்துச்‌ செல்லப்பட்டன. 


சமய குரவர்‌ நால்வரைக்‌ காட்டிலும்‌ காலத்தால்‌ முந்தியவர்‌ 
காரைக்கால்‌ அம்மையார்‌. அவர்‌ தமிழகத்திலே, சைவமரபிலே பக்திநெறி 
ஊற்றாகி ஆறாகப்‌ பெருகுவதற்கு மூலகாரணமாக விளங்கியவர்‌. திருத்தலம்‌ 
பற்றிய பதிகம்‌ என்னும்‌ பாடல்களை முதன்முதலாகப்‌ பாடியவர்‌. 
திருமருவிய வணிகர்‌ நகரமான காரைக்காலில்‌ பிறந்தவரான புனிதவதியார்‌ 
இதய கமலத்தில்‌ ஞானபோதம்‌ முகிழ்த்தமையின்‌ பயனாகக்‌ காமந்துறந்து, 
தவன்‌ மேல்‌ காதல்‌ கொண்டு, சிவனடியார்களைப்‌ போற்றி உபசரிக்கும்‌ 
தொண்டுகளில்‌ ஈடுபாடு கொண்டார்‌. அவர்‌ சிவநெறி ஓம்பி, சிவத்தொண்டு 
புரிந்து, திருப்பதிகம்‌ பாடிப்‌ பற்றொன்றில்லானைப்‌ பற்றுக்கோடாகக்‌ 
கொண்டு வாழ்நாளைக்‌ கழித்தார்‌. இயல்பான பேரழகெல்லாம்‌ நீங்கி என்பு 
வடிவமானார்‌. அவரது படிமக்‌ கோலம்‌ என்பு வடிவமானது. 
பொலனறுவையில்‌ காணப்பட்ட காரைக்கால்‌ அம்மையாரின்‌ படிமம்‌ 
அவரைப்‌ பற்றிய பெரியபுராண வர்ணனைக்கு ஒப்பானதாகும்‌. 
தமிழகத்திலுள்ள வடிவங்களும்‌ அத்தகையவை. 


பொலனறுவையிலே காணப்பட்ட சமய குரவர்‌ நால்வரின்‌ 
படிமங்களும்‌ சண்டேஸ்வர நாயனாரின்‌ படிமமும்‌ உன்னத வர்க்கத்தைச்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 18, 2002 Ry 


சேர்ந்தனவாகும்‌. கலை வனப்பிலும்‌ வேலைப்பாட்டிலும்‌ அவை சாலச்‌ 
சிறந்தனவாகக்‌ காணப்படுகின்றன. நாயன்மார்களைப்‌ பற்றி சேக்கிழாரின்‌ 
பாடல்களிலே காணப்படும்‌ வருணனைகளுக்கு அமைய அவற்றின்‌ 
பிரதிமாலக்ஷணங்கள்‌ அமைந்திருக்கின்றன. இவற்றின்‌ அம்சங்களை முன்னே 
சிலர்‌ விளக்கியுள்ளதால்‌ அவற்றைப்‌ பற்றிய விவரங்களை இங்கே வர்ணிக்க 
வேண்டியதில்லை. ப 


அனுராதபுரத்து வெண்கலப்‌ படிமங்கள்‌ 


அனுராதபுரத்திலே ஜேதவனாராம என்னும்‌ புராதனமான கோயிலின்‌ 
சுற்றுப்புறங்களிலே கலாசார முக்கோணம்‌ அகழ்வாராய்ச்சிகளை 
நடத்தியபொழுது கிடைத்த வெண்கலப்‌ படிமங்கள்‌ அனுராதபுரத்தில்‌ 
நிலவிய பல்லினப்‌ பண்பாட்டு அம்சங்களைப்‌ பிரதிபலிப்பவை. 
அப்படிமங்களை மூன்று தொகுதிகளாக வகைப்படுத்தலாம்‌. இந்து சமய 
வழிபாடுகள்‌ சம்பந்தமானவை ஒரு வகையினவாகும்‌. போதிசத்வரின்‌ 
கோலங்களும்‌ புத்தரின்‌ சிற்பங்களும்‌ வேறொருவகைக்குரியனவாகும்‌. மீன்‌, 
தவளை, நண்டு, பாம்பு ஆகிய நீர்வாழ்வனவற்றின்‌ உருவங்கள்‌ 
இன்னொருவகைக்கு உரியனவாகும்‌. அவற்றுள்‌ மூன்றாவது வகையைச்‌ 
சேர்ந்தனவற்றைப்‌ போன்ற உலோகப்‌ படிமங்கள்‌ அனுராதபுரத்திலுள்ள 
கூட்டம்‌ பொக்குன என்னும்‌ இணை ஏரியில்‌ காணப்பட்டன. அவற்றின்‌ 
பயன்பாடும்‌ அவற்றைப்‌ பற்றிய சிந்தனைகளும்‌ சேர்க்கை முறையிலான 
நீர்ப்பாசனம்‌ முக்கியத்துவம்‌ பெற்றிருந்த காலத்திற்குரிய அம்சங்களாகும்‌. 


ஜேதவனாராமப்‌ பகுதியில்‌ காணப்பெற்ற சைவசமயச்‌ சார்புடைய 
படிமங்கள்‌ அங்கே இந்துக்களுக்குரிய வழிபாட்டு நிலையம்‌ ஒன்று 
இருந்தமையினை உணர்த்துகின்றன. பொலனறுவைக்‌ காலத்தில்‌ நானாதேசி 
வணிகர்‌ அனுராதபுரத்திலே நிலை கொண்டிருந்தமையினால்‌ இப்படிமங்கள்‌ 
அவர்களோடு தொடர்புடையன என்று கருதலாம்‌. இவற்றைப்‌ பற்றிய 
விரிவான அறிக்கைகள்‌ எதுவம்‌ தொல்பொருளியல்‌ இணைக்களத்தினரால்‌ 
வெளியிடப்படவில்லை. இப்படிமங்கள்‌ சிலவற்றிலே சிறப்பம்சங்கள்‌ 
இடம்பெறுகின்றன. அவற்றை ஒத்த வேறு வடிவங்கள்‌ இலங்கையில்‌ 
காணப்படவில்லை. அவற்றின்‌ பிரதிமாக்ஷணங்களும்‌ தனியான 
பண்புகளைக்‌ கொண்டுள்ளன. சிற்பசாஸ்திர மரபில்‌ இடம்‌ பெறாத 
அம்சங்கள்‌ பல அவற்றிலே காணப்படுகின்றன. அதனால்‌ சமயவரலாற்றிலும்‌ 
தென்னாசியப்‌ படிமக்கலை வரலாற்றிலும்‌ அவற்றிற்கு ஒரு தனியிடம்‌ 
உண்டு. அனுராதபுரத்திலே கிடைத்துள்ள சைவசமயப்‌ படிமங்களுள்‌ 
உமாமகேஸ்வரர்‌, சந்திரசேகரர்‌, நடராசர்‌, பார்வதி ஆகியோரின்‌ உருவங்கள்‌ 
கலை வனப்புடன்‌ அமைந்திருக்கின்றன. 


உமரமகேஸ்வரர்‌ 


சகி 


ஆசனக்‌ கோலத்தில்‌ சிவனின்‌ உருவம்‌ ஒன்றும்‌ உமாதேவியாரின்‌ 
படிமம்‌ ஒன்றும்‌ காணப்பெற்றன. ஈசனின்‌ படிமம்‌ க செ.மீ உயரம்‌ 


கொண்டது. அம்மனின்‌ படிமம்‌ 30 செ.மீ உயரமுடையது. இப்படிமங்கள்‌ 
பதினோராம்‌ நூற்றாண்டிற்குரிய கலைப்பாணியில்‌ அமைந்தவை. அவற்றின்‌ 
பீடமும்‌ பிரபாமண்டலமும்‌ காணப்படவில்லை. அனுராதபுர நகரிலே கலகம்‌ 
ஒன்று ஏற்பட்ட சமயத்திலே, சிவாலயம்‌ ஒன்றிலிருந்த இப்படிமங்கள்‌ 
வெளியே கொண்டு செல்லப்பட்டு நிலத்தில்‌ புதைக்கப்பட்டன என்று 
கருதலாம்‌. 


சிவன்‌-பார்வதி ஆகியோரின்‌ படிமங்கள்‌ கூட்டானவை என்பது 
அவற்றின்‌ அளவுப்‌ பிரமாணங்களினாலும்‌ பிரதிமாலக்ஷணங்களினாலும்‌ 
உணரப்படும்‌. சிவனும்‌ பார்வதியும்‌ ஆசனக்‌ கோலத்தில்‌ பொதுவான 
பீடமொன்றில்‌ அமைக்கப்படும்போது அந்தக்‌ கோலம்‌ உமாசதெ மூர்த்தம்‌ 
எனப்படும்‌. சிவனுடைய படிமம்‌ சுகாசனத்‌ தோற்றமாகும்‌. அதிலே 
கால்களின்‌ அமைப்பு ஆகமப்‌ பிரமாணங்களுக்கு முரணாக அமைந்துள்ளது. 
படிமத்தில்‌ வலக்கால்‌ மடித்து, அதன்‌ பாதம்‌ இடக்காலின்‌ தொடையினைத்‌ 
தொடும்‌ வண்ணமாக அமைந்துள்ளது. இடக்கால்‌ சற்று இடது பக்கமாக 
நீட்டி, முழந்தாழ்‌ மட்டத்தில்‌ கழ்‌ நோக்கிய வண்ணமாக மடித்துப்‌ 
பாதத்தினை ஊன்றிய வண்ணமாய்‌ அமைந்துள்ளது. வஸ்திராபரணங்கள்‌ 
வழமையானவை. முன்புறமாக உள்ள வலக்கரம்‌ அபயஹஸ்தமாகும்‌. 
பின்புறத்து வலக்கரம்‌ மேல்நோக்கி உயர்த்திய நிலையில்‌ காணப்படுகின்றது. 
அதிலிருந்த மழு மறைந்துவிட்டது. முன்புறத்து இடக்கரம்‌ வரதஹஸ்தம்‌ 
ஆகும்‌. அதன்பின்னால்‌ அமைந்துள்ள கரம்‌ மேல்நோக்கி உயர்த்திய 
நிலையிலே தெரிகின்றது. அதிலுள்ள மானின்‌ உருவம்‌ மறைந்தொழிந்து 
விட்டது, 


அம்மனின்‌ உருவம்‌ அழகுமிக்கது. கோலம்‌ சாந்தமானது. 
அங்கலக்ஷ்ணங்கள்‌ பொலனறுவைப்‌ படிமங்களில்‌ உள்ளவற்றைப்‌ 
போன்றவை. பிரதிமாலக்ஷணங்களில்‌ குறிப்பிடத்தகுந்த சில சிறப்பம்சங்கள்‌ 
உள்ளன. வலக்கால்‌ தூக்கிய நிலையிலே, பாதம்‌ ஆசனத்தின்‌ மேல்‌ 
ஊன்றுமாற்போல்‌ மடிக்கப்பெற்ற கோலமாய்‌ உள்ளது. இடக்கால்‌ 
ஒழ்நோக்கித்‌ தொங்கிய வண்ணமாய்‌ உள்ளது. துகில்‌ இடையிலிருந்து 
கால்வரை சுற்றியுள்ள கோலமானது, கால்களின்‌ பக்கங்களிலே துகிலின்‌ சுருள்‌ 
வடிவிலுள்ள மடிப்புகள்‌ காணப்படுகின்றன. இடைமெலிந்த தோற்றம்‌ 
கொண்டது. அம்மனின்‌ வலக்கரம்‌ முழந்தாழிலே தங்கும்‌ வண்ணமாக 
மடித்துள்ள கடக ஹஸ்தமாகும்‌. இடக்கரம்‌ தொடையினைத்‌ தொடும்‌ 
நிலையில்‌ அமைந்துள்ளது. வதனம்‌ சற்றுக்‌ கடினமான பார்வையுடைய 
கோலத்தில்‌ காணப்படுகின்றது. உருவத்தின்‌ ஏனைய அம்சங்கள்‌ எல்லாம்‌ 
மரபு வழியானவை. 
சந்திரசேகரர்‌ 

ஜேதவனாராமத்து வெண்கலப்‌ படிமங்களுள்‌ ஒன்றான சந்திரசேகரரின்‌ 
வடிவம்‌ மிகக்‌ கவர்ச்சி பொருந்திய தோற்றம்‌ கொண்டது. ஸ்தானக 
நிலையிலுள்ள அந்த வடிவம்‌ கவிழ்ந்த தாமரைமலரின்‌ உருவங்கொண்ட 


171 
ஆவணம்‌, இதழ்‌ 13, 2002 


பீடத்தில்‌ அமைக்கப்பட்டு உள்ளது. 
பீடத்தின்‌ அடித்தளம்‌ சதுரமானது. அது 9.5 
செமீ அகலம்‌ கொண்டது. 28 செமீ 
உயரமுடைய இந்தப்‌ படிமம்‌ சாஸ்திரப்‌ 
பிரமாணங்களுக்கு அமைய வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ளது. அது பிரதிமாலக்ஷ்ணங்‌ களைப்‌ 
பொறுத்தவரையில்‌ பொலனறுவையிலே 
கண்டெடுக்கப்பட்ட படிமங்களை ஒத்திருக்‌ 
கின்றது. இப்படிமத்தில்‌ அமைந்துள்ள 
நான்கு கரங்களில்‌ முன்புறத்து வலக்கரம்‌ 
அபயகரமாகும்‌. முன்புறத்து இடக்கரம்‌ 
வரதகரமாகும்‌. பின்னுள்ள வலக்கரம்‌ மழு 
ஏந்திய கோலமானது. நான்காவது கரம்‌ 
மானேந்திய வண்ணமானது. மகுடம்‌ சடை 
முடியாகும்‌. அதன்‌ மேற்புறம்‌ கொக்கின்‌ 
இறகுகள்‌ நிரையாக அமைக்கப்பட்டு 
உள்ளதைப்‌ போன்ற தோற்றங்கொண்டது. பிறையின்‌ வடிவமும்‌ நாகமும்‌ 
முடிமேல்‌ அமைந்துள்ளன. உருவத்தின்‌ அங்கங்கள்‌ எல்லாம்‌ மெலிந்த 
தோற்றம்‌ கொண்டவை. உபவீதமும்‌ உதர பந்தமும்‌ வழமைபோல 
காணப்படுகின்றன. கணைக்கால்களில்‌ கழல்கள்‌ அணிகளாயுள்ளன. 





விருஷ்பவாகனர்‌ 


அனுராதபுரத்தில்‌ இடைத்த சிவனின்‌ மூர்த்தங்களில்‌ ஒன்று 
விருஷபவாகனரின்‌ தோற்றமாகும்‌. சிவபெருமானுடைய வடிவமும்‌ 
உமாதேவியாரின்‌ பிரதிமையும்‌ ரிஷப 
மும்‌ ஒரு பொதுவான பீடத்தில்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. பீடத்தின்‌ அடிப்‌ 
பாகம்‌ நாற்சதுரமானது. அது 70 செமீ 
நீளம்‌ கொண்டது. அதன்‌ மேல்‌ வட்ட 
மான இருதள உப பீடங்கள்‌ இரண்டு 
தனித்தனியாக உள்ளன. கடவுள்‌ படிமங்‌ 
கள்‌ அவற்றில்‌ அமைந்துள்ளன. ஈசான 
னின்‌ வதனம்‌ புன்முறவலுடனும்‌ 
பொலிந்த தோற்றத்துடனும்‌ காணப்படு 
கின்றது. மகுடம்‌ சடைமுடியாகும்‌. 
காதணிகளும்‌ கழுத்தணிகளும்‌ வழமை 


யானவை. நான்கு கரங்களில்‌ முன்‌ 





வலக்கரம்‌ அபயஹஸ்தமாகும்‌. பின்‌ 
வலக்கரம்‌ மழு ஏந்திய வண்ணமாய்‌ 
உள்ளது. முன்னிடக்கரம்‌ லோல 
ஹஸ்தமானது. நான்காவது கரம்‌ 
172 


ஆவணம்‌ இதழ்‌ 13, 2002 


உமாதேவியாரை பற்றிய நிலையிற்‌ காணப்படுகின்றது. உமாதேவியாரின்‌ 
கோலம்‌ திரிபங்கமானது. சிவனுடைய வடிவம்‌ கால்களை மடக்கிய 
நிலையிலே அமைந்திருக்‌ கின்றது. நந்தியின்‌ உருவமும்‌ பீடத்திலே 
காணப்படுகின்றமை குறிப்‌. பிடத்தக்கது. அளவிலே இதனைப்‌ போன்று சிறிய 
விருஷப வாகனரின்‌ படிமம்‌ வேறெங்கும்‌ காணப்படவில்லை. பதினோராம்‌ 
நூற்றாண்டிற்‌ குரிய படிமங்களின்‌ அம்சங்‌ கள்‌ இதன்‌ பிரதிமாலக்ஷ்ணங்‌ களில்‌ 
பிரதிபலிக்‌ கின்றன. 


உமாதேவியார்‌ 


உமாதேவியாரின்‌ உருவம்‌ அளவிலே 
சிறியது. ஸ்தானக நிலையில்‌ அமைந்து 
உள்ளது. அதன்‌ பீடம்‌ இருதளங்களால்‌ 
ஆனது. அதன்‌ மேற்பாகத்தில்‌ கவிழ்த்த 
தாமரையின்‌ வடிவ மும்‌, அதன்மேல்‌ 
வட்டமான உபபீடமும்‌ உள்ளன. 
உருவம்‌ திரிபங்கமானது. அங்கங்கள்‌ 
பொருத்தமான அளவுப்‌ பிரமாணங்களில்‌ 
அமைந்துள்ளன. சாஸ்திரப்‌ பிரமாணங 
களுக்கு அமைய அம்மனின்‌ உருவம்‌ 
கன்னிமைப்பருவத்‌ தோற்றமாயுள்ளது. 
உருவத்தின்‌ வலக்கரம்‌ கடக ஹஸ்த 
மாகும்‌. முடிகரண்ட மகுடமாகும்‌. 
மகுடத்தின்‌ 8ழ்‌ தலைமாலை போன்ற 
வடிவம்‌ உண்டு. தோடு, அட்டியல்‌, 
கேயூரம்‌, வளையல்‌, மேகலை, சிலம்பு, பாதசரம்‌ என்பன பிரதானமான 
அணிகலன்களாகும்‌. வதனத்தின்‌ தோற்றம்‌ ஆழ்ந்த தியானத்தில்‌ கண்களை 
மூடி உள்ளமை போன்ற கோலமாகும்‌. அது சோகமான தோற்றம்‌ 
கொண்டுள்ளது. எனவே, உமாதேவியாரின்‌ வடிவத்தை கலைவனப்புடையது 


என்று கொள்ள முடியவில்லை. 


வீரபத்திரர்‌ 


விநோதமான தோற்றங்கொண்ட கடவுள்‌ படிமம்‌ ஒன்று கலாசார 
முக்கோண ஆய்வில்‌ கண்டெடுக்கப்‌ பெற்றுள்ளது. அதனுடைய பீடத்தில்‌ 
PACA என்று எழுதப்பட்டுளளது. நானாதேசி என்னும்‌ வணிகக்‌ 
குழுவைச்சேர்ந்த சேர்ந்தவர்களால்‌ அவ்வுருவம்‌ அமைக்கப்பட்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. அந்தப்‌ படிமத்தை நானாதேசி வியாபாரிகள்‌ ஆலயத்திற்கு 
வழங்கினார்கள்‌ என்று கருதலாம்‌. வரிவடிவங்கள்‌ பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டிற்கு உரியனவற்றை ஒத்திருப்பதால்‌ அப்படிமம்‌ 
அந்நூற்றாண்டிற்குரியது எனக்‌ கொள்ளத்தக்கதாகும்‌. அதனை ஒத்த 
வேறெந்தப்‌ படிமமும்‌ இதுவரை திடைக்கவில்லை. உருவம்‌ 
திரிபங்கமானது. அது ஸ்தானக நிலையில்‌ உள்ளது. வலக்கால்‌ மடித்து 





ஆவணம்‌, இதழ்‌ 18, 2002 ப 


உறுதியாக ஊன்றிய நிலையில்‌ காணப்படு 
கின்றது. இடக்கால்‌ அகலப்புறமாக வீசி, 
மடிக்கப்‌ பெறாது ஊன்றியவண்ணமாய்‌ 
உள்ளது. பாதங்கள்‌ இரண்டும்‌ முத்தலைப்‌ 
பாம்புகளை உழுக்கிய கோலத்தில்‌ 
அமைந்துள்ளன. உடலின்‌ தோற்றம்‌ சற்றுப்‌ 
பருமையானது. வலக்கரம்‌ மேல்நோக்கி 
நீட்டி உயர்த்திய கோலத்தில்‌ காணப்படு 
கின்றது. அது வாள்‌ போன்ற படைக்‌ 
கலத்தை ஏந்திய நிலையில்‌ உள்ளது. 
இடக்கரம்‌ தலையொன்றைப்‌ பிடித்த 
கோலத்தில்‌ உள்ளது. உருவத்திலே காணப்‌ 
படும்‌ ஆடை அளவில்‌ சிறியது; 
அலங்காரத்‌ தோற்றம்‌ கொண்டது. அது 
வயிற்றின்‌ அடியிலிருந்த முழங்காலின்‌ 
மேல்வரை பரந்துள்ள அணியாகும்‌. அதன்‌ 
ஒரு பாகம்‌ இடுப்பில்‌ வரிந்து கட்டியுள்ள 
உத்தரீயம்‌ போலானது. முகம்‌ ரெளத்ர பாபத்துடன்‌ கோரமான பார்வையோடு 
காணப்படுகின்றது. காதுகள்‌ நீளமானவை. காதணிகள்‌ அகன்ற 
குண்டலங்களாகும்‌. சிரசிலுள்ள இிகையானது ஒரு விசிறியின்‌ 
தோற்றமுடைய வட்டமான அக்கினி மண்டலம்‌ போலத்‌ தெரிகின்றது. 
தலையின்‌ மேல்‌ அலங்காரமான ஒடுங்கிய தோற்றங்கொண்ட கிரீடம்‌ 
அமைந்துள்ளது. அதன்‌ ஒவ்வொரு பக்கத்திலும்‌ சிகையின்‌ மேல்‌ முத்தலை 
நாகபடம்‌ தெரிகின்றது. போரிலே பகைவனை வென்று, அவனுடைய 
தலையினைக்கொய்து, அதனைக்‌ 





கையில்‌ பிடித்த வண்ணம்‌ உக்கிர 
தாண்டவம்‌ புரியும்‌ தெய்வத்தின்‌ தோற்றமே இப்படிமத்தில்‌ அமைந்துள்ளது. 
அது தக்கனைக்‌ கொன்ற தாண்டவம்‌ புரியும்‌ வீரபத்திரரின்‌ கோலம்‌ எனக்‌ 
கொள்ளத்‌ தகுந்தது. ஐயப்பொழில்‌ பரமேஸ்வரியைத்‌ தங்கள்‌ 
குலதெய்வமாகப்‌ போற்றிய நானாதேசி வணிகர்‌ போர்க்கடவுளான 
வீரபத்திரனையும்‌ போற்றி வழிபட்டதற்கு இப்படிமம்‌ சான்றாய்‌ 
அமைகின்றது. 


பூவளநாயகி 


தோற்றத்திலும்‌ பிரதிமாலக்ஷணங்களிலும்‌ ஒப்புமையில்லாத 
வேறொரு கடவுட்படிமமும்‌ அனுராதபுரத்திலே கண்டெடுக்கப்‌ பெற்றது. 
அது அசாதாரணமான அம்சங்கள்‌ பொருந்திய அம்மனின்‌ திருக்கோலமாகும்‌. 
உருவம்‌ அளவில்‌ சிறியது. ஸ்தானக நிலையில்‌ உள்ளது. படிமங்களிலே 
வழமையாகக்‌ காணப்படும்‌ பீடம்‌ அதிலே காணப்படவில்லை. அதற்குப்‌ 
பதிலாக நீர்ச்செடி போன்ற ஒன்றின்‌ இலைகளும்‌ மலர்‌ மொட்டுகளும்‌ மிக 
நுட்பமான முறையிலே உருவாக்கப்பட்டுள்ளன. அது நீலோற்பலம்‌ போலத்‌ 
தோன்றுகின்றது. அம்மனின்‌ கோலம்‌ கன்னிமைப்‌ பருவம்‌ கழிந்த பேரிளம்‌ 


தோற்றம்‌ தெரிகின்றது. இந்திய கலாசார மரபிலே தண்டம்‌ துறவிகளுக்கு 
உரிய சின்னமாகும்‌. ஆயினும்‌, கையிலே காணப்படும்‌ ஏடுகளும்‌ 
அக்ஷமாலையும்‌ இப்படிமம்‌ தெய்வாம்சம்‌ பொருந்தியது என்பதை 
உணர்த்தும்‌. இதிலே காணப்படும்‌ பாம்பின்‌ வடிவம்‌ எக்காரணத்தினாலே 
பிரதிமையிலே சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டது என்பது தெரியவில்லை. 
கொரியாவிலுள்ள சிற்பங்கள்‌ சிலவற்றில்‌ படிமங்களின்‌ பீடத்திலே பாம்பின்‌ 
உருவம்‌ அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால்‌, பரத கண்டத்தில்‌ 
இதனைப்‌ போன்ற வேறு எந்த உருவமும்‌ இதுவரை காணப்படவில்லை. 
தக்ஷணாமூர்த்திக்குரிய சில அம்சங்கள்‌ இதிலே காணப்படுகின்றன. 
வலக்கரத்து விரல்கள்‌ சின்முத்திரையாகவும்‌ இடக்கரம்‌ ஏடுகளை ஏந்திய 
நிலையிலும்‌ அமைந்திருப்பதால்‌ இப்படிமம்‌ ஞான போதகனாகக்‌ 
கொள்ளப்படும்‌ தெய்வம்‌ ஒன்றிற்கே உரியது என்று கருதலாம்‌. மகாயான 
பெளத்தர்களுக்கும்‌ சைவர்களுக்கும்‌ பொதுவாக இருந்த ஒரு தெய்வத்தின்‌ 
பிரநிமையாக அது அமைந்திருத்தலும்‌ கூடும்‌. வேலைப்பாடுகளைப்‌ 
பொறுத்த வரையில்‌ பிற்காலச்‌ சோழர்‌ கலைப்பாணிக்குரிய அம்சங்கள்‌ 
தெரிவதால்‌ இதனைப்‌ பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டிற்குரிய படிமமாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


பத்தினியின்‌ படிமங்கள்‌ 





ஜேதவனாராமத்து அருங்காட்சியகத்திலே காணப்படும்‌ வேறு 
படிமங்கள்‌ இரண்டு இலங்கையின்‌ சமய வரலாறு தொடர்பான சில 
விடயங்களைத்‌ தெளிவுபடுத்துவதற்கு உதவக்கூடியனவாகும்‌. அவற்றை 
அந்நிறுவனத்தைச்‌ சேர்ந்த அதிகாரிகள்‌ அர்த்தநாரி வடிவங்கள்‌ என்று 
அடையாளம்‌ கண்டுள்ளனர்‌. அப்படிமங்கள்‌ பீடங்களில்‌ அமைக்கப்‌ 
படவில்லை. அவற்றின்‌ கழ்‌ சிறிய உலோகத்தகடுகள்‌ ஆதாரமாய்‌ .. 
அமைந்துள்ளன. இரண்டு படிமங்களும்‌ ஒரே எடை கொண்டவை. ஏனைய 


ஆவணம்‌, இதழ்‌ 13, 2002 177 


அம்சங்களில்‌ அவற்றின்‌ பிரதிமாலக்ஷ்ணங்கள்‌ வேறுபடுகின்றன. அவை 
வெவ்வேறு காலங்களில்‌ உருவாக்கப்பட்டவை என்பதிலும்‌ எதுவித ஐயமும்‌ 
இல்லை. இப்படிமங்கள்‌ பெண்‌ வடிவங்கள்‌ என்பது அவற்றின்‌ 
தோற்றத்தினால்‌ விளங்குகின்றது. இரண்டு படிமங்களும்‌ ஸ்தானகக்‌ 
கோலமானவை. ஒரு படிமத்தின்‌ வலக்கரம்‌ உடைந்த சிலம்பொன்றினை 
ஏந்திய வண்ணமாயுள்ளது. இடக்கரம்‌ சற்று உயர்த்திய கோலத்தில்‌ அபயகரம்‌ 
போல்‌ அமைந்துள்ளது. படிமத்தின்‌ பிரதிமாலக்ஷ்ணங்களிலே தனங்களின்‌ 
கோலமே இிறப்பம்சமானது. இடப்பாகத்தில்‌ உள்ளதனம்‌ இயல்பான 
கோலத்தில்‌ காணப்படுகின்றது. வலது பாகத்திலுள்ளது முகையற்றதா&ி, 
வெட்டிய கோலத்தில்‌ உள்ளது. இக்கோலம்‌ பத்தினித்‌ தெய்வத்திற்கே 
உரியதால்‌ இப்படிமத்தைப்‌ பத்தினியின்‌ படிமம்‌ என்று அடையாளங்காண 
முடிகின்றது. தலையிலே தலைமாலை தெரிகின்றது. மகுடம்‌ கேசபந்தமாக 
அமைந்துள்ளது. காதணிகள்‌ அகன்ற தோடுகளாகும்‌. கழுத்திலே 
வனப்புமிக்க மூன்று ஆரங்கள்‌ அமைந்திருக்கின்றன. தோள்‌ வலையங்களும்‌ 
வளையல்களும்‌ காணப்படுகின்றன. ஒரு காலிலே சிலம்பும்‌ மற்றக்‌ காலிலே 
பாதசரமும்‌ தெரிகின்றன. வஸ்திரம்‌ சோழர்காலத்‌ தேவியின்‌ படிமங்களில்‌ 
உள்ளதைப்‌ போன்றதாகும்‌. கண்கள்‌ மூடிய கோலத்தில்‌ உள்ளன. வதனத்தில்‌ 
கடுமையான பார்வை தெரிகின்றது. உருவம்‌ மெலிந்த தோற்றம்‌ கொண்டது. 
மற்றைய படிமம்‌ பத்தினியின்‌ கோலம்‌ என்று கொள்ளத்‌ தக்கதாகும்‌. அதன்‌ 
வலப்புறத்துத்‌ தனம்‌ முகையற்ற கோலத்தில்‌ காணப்படுகின்றது. ஏனைய 
அம்சங்களில்‌ அதன்‌ பிரஇமாலக்ஷ்ணங்கள்‌ சாதாரண மனிதர்களைப்‌ 
போன்றவை. கரங்கள்‌ இரண்டும்‌ தொங்கும்‌ நிலையில்‌ காணப்படுகின்றன. 
முடி கேசபந்தமாகும்‌. ஆபரணங்களும்‌ வஸ்திரமும்‌ அங்க லக்ஷ்ணங்களும்‌ 
முற்றிலும்‌ சிங்களப்‌ பாணியில்‌ அமைந்தவை. 


அளவிலே சிறியனவான அனுராதபுரத்து வெண்கலப்‌ படிமங்கள்‌ 
சிலவற்றை சமயாபிமானங்‌ கொண்ட வணிகரும்‌ அவர்களோடு தொடர்பு 
கொண்ட வேறு சமூகத்தவரும்‌ பிற தேசங்களில்‌ இருந்து இலங்கைக்கு 
எடுத்துச்‌ சென்றிருத்தல்‌ கூடும்‌. அவற்றைப்‌ பற்றி மேலும்‌ ஆராய்வதன்‌ மூலம்‌ 
இலங்கைப்‌ பண்பாட்டிலுள்ள சில மறைந்து போன அம்சங்களையும்‌ பிற 
தேசங்களோடு இலங்கை கொண்டிருந்த தொடர்புகளையும்‌ மேலும்‌ அறிந்து 
கொள்வதற்கு வாய்ப்புகள்‌ ஏற்படக்கூடும்‌. 


புலத்திநகரை தலைமை நிலையமாகக்‌ கொண்டு, றக்கபாசாணகண்ட என்னும்‌ இடம்‌ 
வரையுள்ள பகுதிகளைச்‌ சோழர்‌ ஆட்சி புரிந்தனர்‌ என்று இலங்கை மன்னரின்‌ 
வம்சவரலாற்றை மரபு வழியில்‌ விளக்கும்‌ மகாவம்சம்‌ கூறும்‌. அங்குள்ள சோழரின்‌ 
அரண்களைப்‌ பற்றியும்‌ அந்நூல்‌ குறிப்பிடுகன்றது. அதனைச்‌ சோழர்‌ கைப்பற்றியிருந்த 
காலத்திலே புலத்தி நகரம்‌ ஜனநாதமங்கலம்‌ என்னும்‌ பெயரால்‌ வழங்கியது. 


178 ஆவணம்‌ இதழ்‌ 13, 2002 





2 2 
இராஜேந்திர சோழனுடைய ஆட்சிக்‌ காலத்திலே சோழ இளவரசன்‌ ஒருவனை ஈழமான 


மும்முடிசோழ மண்டலத்தின்‌ வேந்தனாக முடிசூட்டினார்கள்‌. அவன்‌ சோழ 
இலங்கேஸ்வரன்‌, சங்கவர்மன்‌ என்னும்‌ பட்டப்‌ பெயர்களைப்‌ பெற்றிருந்தான்‌. சோழ 
இலங்கேஸ்வரனின்‌ ஆட்சியாண்டுகளில்‌ எழுதப்பெற்ற சாசனங்கள்‌ கந்தளாய்‌, 
மானாங்கேணி என்னும்‌ இடங்களில்‌ கிடைத்துள்ளன. அவை கிழக்கிலங்கையிலே 
திருகோணமலை மாவட்டத்திலுள்ள ஊர்களாகும்‌. மோஷ தாவா, $., “Two Inscriptions of 
Cola Ilankesvara Deva from Trincomalee," Trincomalee Inscriptions Series, No.1, ed., and 
pubtished by S. Gunasingham, Peradeniya, 1974. 

பதினான்கு இந்துக்‌ கோயில்களின்‌ தொல்பொருள்‌ சின்னங்கள்‌ பொலநறுவையில்‌ 
இடைத்துள்ளன. அவற்றில்‌ 7 சிவாலயங்கள்‌; 5 விண்ணகரங்கள்‌; 1 அம்மன்‌ கோயில்‌. நான்கு 
கற்றளிள்‌ வெண்கலப்‌ படிமங்கள்‌; எல்லாம்‌ சிவாலயங்களில்‌ கிடைத்தவை, 
விக்கிரமபாகுவின்‌ தாயான திலோகசுந்தரி கலிங்க வம்சத்தவள்‌. சைவசமயத்தில்‌ உறுதியான 
பற்றுக்கொண்டவள்‌. கஜபாகுவின்‌ தாயான சுந்தரியும்‌ கலிங்க வம்சத்தவள்‌. 

பத்மநாதன்‌, சி. இலங்கையில்‌ இந்து கலாசாரம்‌, பகுஇ-1, இந்து சமய பண்பாட்டு 
அலுவல்கள்‌ திணைக்களம்‌, கொழும்பு, 2000, பக்‌. 132- 19%. 

Pathmanathan, S., "Temples of Siva at Padaviya”, Temples of Siva In Sri Lanka, 60, 5 
Pathmanathan, Chinmaya Mission of Sri Lanka, 1999. 

பத்மநாதன்‌, சி. இலங்கையில்‌ இந்து சலாசாரம்‌, பகுதி-1, பக்‌,269-308. 

Bell, H.C.P., Archaeological Survey of Ceylon Annual Report (ASCAR), 1907, H.C. Cottle, 
Government printer, 1910, 27 pages. 

Bell, H.C.P., ASCAR, 1908, H.M. Richards Acting Government Printers, 1913, 21 pages. 


Godakumbura, C.E., "Bronzes from Polonnaruwa", Journal of the Ceylon Branch of the 
Royal Asiatic Soctely (JCBRAS) New Series, Volume VII, Part 2, Colombo, 1961, pp.239- 
253, 
அது சரஸ்வதியின்‌ உருவம்‌ என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. 

எல்லாமாக 6 நடராசர்‌ வடிவங்கள்‌ பொலனறுவையில்‌ இடைத்துள்ளன. முதலாம்‌ 
சிவாலயத்தில்‌ ஒன்றும்‌, ஐந்தாம்‌ சிவாலயத்தில்‌ நான்கும்‌, ஆறாம்‌ சிவாலயத்தில்‌ ஒன்றும்‌ 
என்றபடியாக அவை காணப்பெற்றன. ஆறாம்‌ சிவாலயத்தின்‌ வளாகத்திலே காணப்பெற்ற 
வடிவம்‌ அளவில்‌ சிறியதெனினும்‌ வனப்பு மிக்கது. அது திருவாலங்காட்டிலுள்ள 
சிறப்புமிக்க படி.மத்தைச்‌ தில வகைகளில்‌ ஒத்திருக்கின்றது. 
Ponnambalam Arunachalam, "Polonnaruwa Bronzes and Saiva worship and symbolism" 
JRASCEB, Volume, xxiv, No.68, Studies and Translations Philosophical and Religious, 
Department of Hindu Affairs, Ministry of Regional Development, Colombo, 1986, pp.73- 


108. 


12 5 R. Srinivasan, Bronzes of South India [Bulletin of the Madras Government Museum, New 


series, General section Volume viii, 306 pages 205 plates], Madras, 1963, p-306. 


பத்மநாதன்‌, சி. இலங்கையில்‌ இதெது கலாசாரம்‌, பகுதி 1, பக்‌.378-379. 

14 அனர கில்பசாஸ்கிரம்‌, பதிப்பு வேங்கட சுப்பிரமணிய சாஸ்திரி, சகாப்தம்‌ 188 (இ.பி.), 
பக்‌.170-1711. 

த.மிழ்நூல்களும்‌ கட்டுரைகளும்‌ 

நூல்கள்‌ 

1. வன்ணியம்‌ பேராதனை, 1970. 

2. இலங்கையில்‌ இத்து கலாசாரம்‌, பகுதி 1, இந்துசமய பண்பாட்டு 


179 


ஆவணம்‌, இதழ்‌ 13, 2002 





அலுவல்கள்‌ திணைக்களம்‌, கொழும்பு, 2000. 

3. இலங்கைத்‌ தமிழர்‌ தேசவழமைகளுரம்‌, சமூக வழமைகளும்‌, குமரன்‌ 
பப்ளிஷர்ஸ்‌, சென்னை-கொழும்பு, 2001. 

பதிப்பித்த நூல்கள்‌ 

1. இலங்கையில்‌ இந்துக்‌ கோயில்கள்‌, பகுதி 1, இந்து சமய கலாசார 
அலுவல்கள்‌ திணைக்களம்‌, கொழும்பு, 1995. 

2. ீதசுதிண கைலாசபுராணம்‌, பகுதி 1, இந்து சமய கலாசார அலுவல்கள்‌ 
திணைக்களம்‌, கொழும்பு, 1995. 

3. மறீதசநிண கைலாச ரணம்‌, பகுதி 1, இந்து சமய கலாசார அலுவல்கள்‌ 
இணைக்களம்‌, கொழும்பு, 1995. 

4. இந்துக்‌ கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 2, இந்து சமய கலாசார அலுவல்கள்‌ 
திணைக்களம்‌, 

5, இந்துக்‌ கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 3 

6. இந்துக்‌ கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 4 

7. இந்துக்‌ கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 5 

8. இந்து சலாசாரம்‌, பகுதி 1, "கோயில்களும்‌, சிற்பங்களும்‌", இந்து சமய 
கலாசார அலுவல்கள்‌ திணைக்களம்‌, கொழும்பு, 2001. 

9. இந்து கலாசாரம்‌, பகுதி 2, "நடனங்களும்‌ ஓவியங்களும்‌", இந்து சமய 
கலாசார அலுவல்கள்‌ திணைக்களம்‌, கொழும்பு, 2001. 

கட்டுரைகள்‌ 

வரலாறு 

1. இருகோணமலையில்‌ சோழ இலங்கேஸ்வரன்‌ கைலாசபுராணம்‌, ஸ்ரீ 
தஹிண கைலாசபுராணம்‌ பகுதி 2, இந்துசமய கலாசார அலுவல்கள்‌ 
திணைக்களம்‌, கொழும்பு, பக்‌. 1-31. 

2. இலங்கையில்‌ தமிழ்‌ வணிக கணங்களும்‌ நகரங்களும்‌ (கி.பி.1000 - 1250) 
சிந்தனை, தொகுதி 2, இதழ்‌ 2 பதிப்பாசிரியர்‌, சி. ௧. சிற்றம்பலம்‌, 
யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்கழகம்‌, திருநெல்வேலி, பக்‌. 45 - 78. 


3. மத்தியகால இலங்கையில்‌ வணிக நகரங்கள்‌ : தன்மசாகரப்‌ பட்டினம்‌ : 
விஹாரேஹின்னையிலுள்ள எறிவீரரின்‌ தமிழ்ச்‌ சாசனம்‌, சைலாசநாதம்‌, 
பதிப்பாசிரியர்‌ பேராசிரியர்‌ ப. கோபாலகிருஷ்ண ஐயர்‌, பவள விழா 
மலர்க்குழு, யாழ்ப்பாணம்‌, 2000, பக்‌. 73 - 92, 

4. இலங்கையில்‌ வேளைக்காறப்‌ படைகள்‌, நான்காவது அனைத்துலகத்‌ 
தமிழாராய்ச்சி மகாநாடு, ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, பதிப்பாசிரியர்‌ சு. 
வித்தியானந்தன்‌, யாழ்ப்பாணம்‌, 1974. 

தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ 


1. இலங்கைத்‌ தமிழ்ச்‌ சாசனங்களும்‌ வரலாற்று ஆராய்ச்சிகளும்‌, 
இளந்தென்றல்‌, தமிழ்ச்‌ சங்கம்‌, கொழும்புப்‌ பல்கலைக்கழகம்‌, 1971, பக 
13 - 36. அழகன்குளம்‌ 


180 ஆவணம்‌ இதழ்‌ 13, 8002 


ஒரு சிங்கம்‌ முன்னங்கால்களைத்‌ தூக்யெ வண்ணம்‌ பின்னங்கால்களில்‌ 
நின்று கொண்டு இளவரசனின்மீது பாய்வது போலச்‌ சித்தரிக்கப்‌ பட்டுள்ளது. 
சிங்கத்தின்‌ இலிர்த்த பிடரியும்‌ தூக்கிய வாலும்‌ அதன்‌ சீற்றத்தை 
வெளிப்படுத்துகன்றன. அரசகுமாரன்‌ இடைவாளை உருவி தன்‌ மீது பாயும்‌ 
சங்கத்தைத்‌ தாக்க முற்படுகிறான்‌; தோளுக்கு மேலாக உடைவாளின்‌ 
கைப்பிடி அவனுடைய வலது கையில்‌ தென்படுகிறது; வாள்‌ முனையை 
அவனுடைய உடல்‌ மறைத்திருக்கிறது. 


கணையாழியில்‌ பொறிக்கப்பட்டுள்ள சிற்பம்‌ பரதனின்‌ வரலாற்றை 
நினைவூட்டுகிறது. துஷ்யந்த மன்னனுக்கும்‌ சகுநீதலைக்கும்‌ பிறந்த பரதன்‌ 
விதிவசத்தால்‌ காட்டில்‌ ஓர்‌ ஆசிரமத்தில்‌ தாயுடன்‌ தங்கி வளர்கிறான்‌; 
அப்பொழுது தொலைந்து போய்‌ மீண்டும்‌ கிடைத்த கணையாழி 
துஷ்யந்தனுக்கு சகுந்தலையின்‌ நினைவைத்‌ தருகிறது; மன்னன்‌ 
சகுந்தலையைத்‌ தேடிக்‌ காட்டுக்குச்‌ செல்கிறான்‌; அங்கு ஒரு சிங்கத்திடம்‌ 
சற்றும்‌ அச்சமின்றி விளையாடிக்‌ கொண்டிருக்கும்‌ சிறுவனைத்‌ தன்‌ மகன்‌ 
என்று அடையாளம்‌ கண்டுகொள்கிறான்‌. இது மகாகவி காளிதாசன்‌ எழுதிய 
அ.ிச்சான சாகுந்தலம்‌ என்ற புகழ்பெற்ற நாடகத்தின்‌ பிற்பகுதியில்‌ வரும்‌ 
நிகழ்ச்சியாகும்‌. 

துஷ்யந்தனின்‌ மகனாகிய பரதனின்‌ வரலாறு மகாபாரதத்திலேயே 
காணப்படுகிறது. அதில்‌ பரதன்‌ இளம்‌ பிராயத்திலேயே சிங்கம்‌, புலி முதலிய 
கொடிய காட்டு விலங்குகளை அடக்கியாளும்‌ திறமை பெற்றிருந்தான்‌ 
என்றும்‌, அதனால்‌ அவனுக்கு சர்வதமனன்‌ என்ற காரணப்பெயர்‌ 
உண்டாயிற்று என்றும்‌ கூறப்படுகிறது. பிற்காலத்தில்‌ பரதன்‌ ஒரு புகழ்பெற்ற 
சக்கரவர்த்தியாகத்‌ திகழ்ந்து நாடு முழுவதையும்‌ ஆண்டதால்‌ இந்‌ நாட்டுக்கு 
பரதகண்டம்‌ என்ற பெயர்‌ உண்டாயிற்று. சமணர்‌ வரலாற்றில்‌ பரத 
சக்கரவர்த்தி வர்த்தமான மகாவீரரின்‌ சகோதரன்‌ என்று அழைக்கப்படுகிறான்‌. 


புராண கால பரதனுக்கும்‌ தமிழகத்தில்‌ வாழ்ந்த தியண்‌ என்ற இந்த மோதிர 
உரிமையாளனுக்கும்‌ என்ன தொடர்பு? தமிழகத்திலும்‌ ஈழத்திலும்‌ 
முற்காலத்தில்‌ பரதர்‌ அல்லது பரதவர்‌ என்று அழைக்கப்பெற்ற இனத்தினர்‌ 
கடலோரக்‌ குடியிருப்புகளில்‌ வாழ்ந்து வந்தனர்‌. மீன்பிடித்தல்‌, முத்துக்‌ 
குளித்தல்‌, சங்கு அறுத்தல்‌ போன்ற தொழில்களிலும்‌, முத்து, சங்கு அணிகள்‌, 
உப்பு போன்ற பண்டங்களை விற்கும்‌ வாணிகத்திலும்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. 
இலங்கை பிராமிக்‌ கல்வெட்டுகளில்‌ பழத 
என்ற பட்டப்பெயரும்‌ ௪ என்ற இயற்பெயரும்‌ 
பல இடங்களில்‌ இணைந்து வருவதைக்‌ 
காண முடிறெது. மேலும்‌, அண்மையில்‌ 
இலங்கையின்‌ தெற்கில்‌ திஸ்ஸ மறறம 
என்ற இடத்தில்‌ கிடைத்த பல காசுகளில்‌ 
ஒன்றில்‌ இருபெயர்களையும்‌ இணைத்து பத திசஹ என்ற எழுத்துக்கள்‌ 
முன்பக்கத்திலும்‌, பின்பக்கத்தில்‌ இணைகயல்களும்‌ ஸ்வஸ்திகா சின்னமும்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. 


182 ஆவணம்‌ 13, 2002 


59. புதிய வெளியீடுகள்‌ 


59:1 


ஆ. சிவசுப்பிரமணியன்‌, கிறித்துவமும்‌ சாதியும்‌, காலச்சுவடு பதிப்பகம்‌,/ 
நாகர்கோவில்‌, 2001, 256 பக்கங்கள்‌. 


சமய மோதல்கள்‌, தமிழகத்தின்‌ சமுதாய வரலாற்றில்‌ முக்கிய இடம்‌ 
வகிப்பதால்‌ இவற்றை வெறும்‌ சமய மோதல்களாக ஓதுக்கிவிடாமல்‌ 
இதற்குப்‌ பின்னால்‌ மறைந்திருக்கும்‌ வர்க்க நலன்களைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
இதற்காகத்‌ தமிழகத்தின்‌ சமயங்கள்‌ குறித்த ஆய்வு நிகழ்த்தப்படுவது 
அவசியம்‌. கத்தோலிக்க சமயத்தில்‌ சாதி அடிப்படையில்‌ தமிழகம்‌ 
முழுவதும்‌ ஒரு காலகட்டத்தில்‌ பரவலாகக்‌ காணப்பட்ட மோதல்களுக்கு ஒரு 
குறிப்பிட்ட பகுதியை ஆய்வுக்‌ களமாகக்‌ கொண்டு ஆய்வினை 
மேற்கொள்ளலாம்‌ என்பதற்குக்‌ காட்டாக இந்நூல்‌ அமைந்துள்ளது. நெல்லை 
மாவட்டத்திலுள்ள வடக்கன்‌ குளம்‌ என்ற கிராமத்தில்‌ கத்தோலிக்கத்‌ 
திருச்சபை 1749ஆம்‌ ஆண்டிலிருந்தே ஒரு சாதிய பிரச்சனையாக 
எதிர்கொண்ட, கோவிலின்‌ பிரிவினைச்‌ சுவர்‌ இடிப்புப்‌ போராட்டம்‌, 
இந்நூலின்‌ ஆய்வுப்‌ பொருளாக எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளது. 
புதுச்சேரியில்‌ இறித்துவ சமயத்தில்‌ நடந்த ஒரு சாதிப்‌ பிரச்சனையையும்‌ 
முன்னுரையில்‌ எடுத்துக்காட்டாகச்‌ கட்டப்பட்டுள்ளது. கத்தோலிக்கத்‌ திருச்‌ 
சபையின்‌ முக்கியத்‌ தளமான வடக்கன்‌ குளத்தின்‌ பெயர்க்காரணம்‌, இங்கு 
பூர்வீகக்‌ குடிகளான நாடார்கள்‌ எப்படி வந்தனர்‌, வெள்ளாளர்‌ குடியேற்றம்‌ 
தோன்றிய விதம்‌ போன்றவை தெளிவாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. ஒரே மத 
அமைப்பின்‌ எல்லைகளுக்குள்ளாக இருந்தபோதிலும்‌ கூட சாதிப்‌ 
பிரிவினையும்‌ சமூக ஏற்றத்தாழ்வும்‌ போராட்டத்தை விளைவிக்கத்‌ 
தவறுவதில்லை என்பதை இந்நூல்‌ காட்டுகிறது. சமய வரலாற்றை ஆய்வு 
செய்ய முறையியல்‌ கோட்பாடுகளை வரையறுக்க வேண்டும்‌. அதற்காக 
ஆசிரியர்‌ தந்துள்ள முக்கிய கேள்விகள்‌ ஆய்வாளர்கள்‌ கவனிக்க வேண்டியன. 
வழிபாட்டிற்காக வந்த ஒரே சமயத்தைச்‌ சேர்ந்த இரு சகோதரர்களையே 
(எறித்துவத்‌ துறவிகள்‌) சாதியின்‌ அடிப்படையில்‌ பிரிவினைச்‌ சுவர்‌ பிரித்துப்‌ 
பார்த்ததால்‌ அவ்விருவரும்‌ ஆலயத்திற்குள்‌ நுழையாமலேயே சென்றனர்‌ என 
ஆசிரியர்‌ சுட்டும்‌ பொழுது ஒரே மதத்தில்‌ சாதியப்‌ போக்கு எந்த அளவிற்கு 
இருந்தது என்பதைக்‌ காணமுடிகிறது. 1910இல்‌ பிரிவினைச்‌ சுவர்‌ 
இடிக்கப்பட்டும்கூட சாதியம்‌ அவர்களைவிட்டு விலகவில்லை. 1950களில்‌ 
ஒரு பிரிவினர்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ ஒன்றைக்‌ கட்டியதாகக்கூறி நூல்‌ 
முடிக்கப்பட்டுள்ளது. விரிந்த பின்னிணைப்பில்‌ கத்தோலிக்க மத 
குருமார்களின்‌ சுற்றறிக்கைகள்‌, கடிதங்கள்‌, வழக்குகள்‌ தொடர்பாக 


190 ஆவணம்‌ 13, 2002 


நீதிமன்றம்‌ அளித்த தீர்ப்புகள்‌, அரசு அலுவலர்களுக்கு எழுதப்பட்ட 
கடிதங்கள்‌ எனப்‌ பல ஆவணங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. நூலாசிரியர்‌ ஒரு 
சமூக விஞ்ஞானி என்பதில்‌ ஐயமில்லை. வரலாற்று ஆய்வாளர்கள்‌ 
மட்டுமன்றி சமூக அக்கறையுள்ள அனைவரும்‌ படிக்க வேண்டிய நூல்‌. 


பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 


29:2 
௪, இிருஷ்ணமூர்த்தி, கல்வெட்டுகளில்‌ அரும்‌ பேராம்‌ [செய்யாறு], 
மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, சிதம்பரம்‌, 2001, 184 பக்கங்கள்‌. 

திருவண்ணாமலை மாவட்டம்‌, திருவோத்தூர்‌ (செய்யாறு) 
வேதபுரீஸ்வரர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ காணப்படும்‌ கல்வெட்டுகளில்‌ உள்ள 
ஊர்ப்‌ பெயர்கள்‌, தனி நபர்‌ பெயர்களைப்‌ பற்றிய செய்திகளை இந்நூல்‌ 
ஆசிரியர்‌ வெளிக்கொணர்ந்துள்ளார்‌. மொத்தம்‌ 81 கல்வெட்டுகளின்‌ மூல 
பாடங்கள்‌ ஆவணப்படுத்தப்பட்டுள்ளமை இந்நூலின்‌ தனிச்சிறப்பாகும்‌. 
சோழர்‌, பாண்டியர்‌, காடவராயர்‌, தெலுங்குச்‌ சோழர்‌, சம்புவராயர்‌ 
இவர்களுக்குப்‌ பின்‌ வந்த பல வம்சத்தைச்‌ சேர்ந்த ஆட்சியாளர்களின்‌ 
கல்வெட்டுகள்‌ உள்ளன. வெளியிடப்பட்ட மற்றும்‌ வெளியிடப்படாத 
சுல்வெட்டுகளின்‌ மூல பாடங்கள்‌ இந்நூலில்‌ வெளியிடப்பட்டுள்ளமை 
வரலாற்றாய்வாளர்களுக்கு மிகவும்‌ பயனுள்ளதாகும்‌. இக்கல்வெட்டுகளைக்‌ 
கொண்டு ஊர்ப்‌ பெயராய்வு மேற்கொண்டு அதன்‌ வரலாற்றுச்‌ சிறப்புடன்‌ 
அவ்வூர்‌ தற்பொழுது செய்யாறு வட்டத்தில்‌ எங்கிருக்கின்றது என்பதையும்‌ 
சுட்டியுள்ளார்‌. தமிழகத்தின்‌ பிற பகுதிகளைச்‌ சேர்ந்த பல ஊர்களின்‌ 
பெயர்களும்‌ இக்கல்வெட்டுகளில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இரண்டாம்‌ 
குலோத்துங்கன்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்படும்‌ (ப.47) குளமுக்கு என்ற ஊர்‌ 
தற்போது செய்யாறு- வந்தவாசி சாலையில்‌ உள்ள குளமந்தை என்ற ஊராகும்‌ 
என ஆசிரியர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இந்நூலின்‌ மற்றொரு இடத்தில்‌ (ப.81) 
மேற்சுட்டிய கல்வெட்டு மூன்றாம்‌ இராசராசன்‌ காலத்தைச்‌ சேர்ந்ததாக 
சரியாகக்‌ காட்டப்பட்டுள்ளதோடு குளமுக்கு மலைமண்டலத்தில்‌ . 
இருந்துள்ளது எனவும்‌ குறிப்பிடுகிறார்‌. அவ்வாறாயின்‌, நூலாசிரியர்‌ 
கூறுவதுபோல குளமுக்கு தற்போதைய குளமந்தையாக இருக்கமுடியாது. 
மூன்றாம்‌ இராசராசனின்‌ பல கல்வெட்டுகள்‌ மலைமண்டலத்து இளமுகச்‌ 
சேர்ந்த குதிரைச்‌ செட்டிகனைப்‌ பற்றிய குறிப்புகளை நமக்குத்‌ தருகின்றன. 
இடைக்கால தென்னிந்தியாவின்‌ குதிரை வணிக மையமாக விளங்கிய 
குளமுக்கு (இன்றைய பெயர்‌ : பள்ளிப்புரம்‌) கேரள மாநிலம்‌ பாலக்காடு 
மாவட்டத்தில்‌ அமைந்துள்ளது. அரசர்‌, உயரலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ என 
சமூகத்தில்‌ பல நிலைகளில்‌ காணப்பட்ட தனிநபர்‌ பெயர்களை 
கல்வெட்டுகளின்‌ வாயிலாக வெளிக்கொணர்ந்துள்ளார்‌. தமிழ்மொழி 
அறியாதாமும்‌ தெரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ இக்கோயிலைப்‌ பற்றிய 
வரலாற்றுச்‌ செய்திகளை ஆங்கிலத்தில்‌ சுருக்கமாகத்‌ தந்துள்ளமை 
குறிப்பிடத்தக்கது. 

பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 


‘ 191 
ஆவணம்‌ 13, 2002 


99:3 
பா. ஜெயக்குமார்‌, தமிழகத்‌ துறைமுகங்கள்‌; அன்பு வெளியீட்டகம்‌, 
தஞ்சாவூர்‌, 2001, 298 பக்கங்கள்‌. 

தமிழகத்தில்‌ நல்ல வரலாற்று நூல்கள்‌ வெளிவருவது அரிது. அதிலும்‌ 
கடல்சார்‌ வரலாற்று நூல்கள்‌ வெளிவருவது மிக அரிது. கடல்சார்‌ 
வரலாற்றியல்‌ துறை தமிழக வரலாற்றியலில்‌ ஒரு புதிய துறை. ஒரு நாட்டு 
மக்களின்‌ பொருளாதாரம்‌, வணிகம்‌, ஏற்றுமதி-இறக்குமதிப்‌ பொருட்கள்‌, 
பிற நாட்டுத்‌ தொடர்பு இவைகளைக்‌ கடல்சார்‌ வரலாற்றியல்‌ மூலமே 
தெளிவாக அறிய முடியும்‌. முழுமையாக இவ்வியல்‌ பற்றிய செய்திகளைக்‌ 
கூறும்‌ தனிநூல்‌ இல்லாவிடினும்‌, பல வரலாற்று நூல்களில்‌ இத்துறை பற்றிய 
செய்திகள்‌ சிதறிக்‌ கிடக்கின்றன. அவை அனைத்தையும்‌ தேடித்‌ 
தொகுத்துள்ளார்‌ இந்நூல்‌ ஆசிரியர்‌. தமிழகத்தின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ கள 
ஆய்வை மேற்கொண்டும்‌, இலக்கியம்‌, கல்வெட்டு, செப்பேடு, நாணயம்‌, 
தொல்லியல்‌, தனிப்பாடல்‌, நாட்டுப்புறப்பாடல்‌, கட்டிடக்கலை முதலியவற்றில்‌ 
தேவையான செய்திகளைத்‌ தொகுத்து இத்துறையில்‌ தமிழில்‌ முழுமையான 
தனி நூல்‌ இல்லை என்ற பெருங்குறையை நூலாசிரியர்‌ நீக்கியுள்ளார்‌, 
தொன்மையான பாறை  ஓவியங்களிலிருந்து இன்றைய தகவல்‌ 
தொடர்பினைக்‌ கூறும்‌ நாளிதழ்கள்‌ வரை ஒன்றைக்கூட விட்டுவிடாமல்‌ 
ஆய்வு செய்துள்ளார்‌. சங்ககாலத்‌ துறைமுகங்கள்‌ பற்றி சங்க நூல்களிலிருந்து 
பொருத்தமான பாடல்‌ அடிகளைக்‌ காட்டி விளக்கும்‌ நரலாசிரியர்‌, பண்டைய 
கடற்கரைப்‌ பெருநகரங்களாகவும்‌, துறைமுகங்களாகவும்‌ விளங்கிய 
காவிரிப்பூம்பட்டினம்‌, அரிக்கமேடு, கொற்கை, அழகன்குளம்‌, 
வசவசமுத்திரம்‌ ஆகிய இடங்களில்‌ நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி 
முடிவுகளையும்‌ பொருத்திக்‌ காட்டுவதுடன்‌ இவ்விடங்களுடன்‌ ரோமானியர்‌ 
கொண்டிருந்த தொடர்புகளையும்‌ சிறப்பாக விளக்கியுள்ளார்‌. இந்நூலின்‌ 
மையக்‌ கருத்தாகக்‌ கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ தி.பி.16ஆம்‌ நூற்றாண்டு 
வரை தமிழகக்‌ கடற்கரையில்‌ மிகச்‌ சிறந்து விளங்கிய 21 துறைமுகப்‌ 
பெருநகரங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ முழுமையாக இந்நூலில்‌ தொகுத்துக்‌ 
கூறப்பட்டுள்ளன. கேரளம்‌, ஆந்திரம்‌, மராட்டிய மாநில துறைமுக 
நகரங்களோடு தமிழக வணிகர்கள்‌ கொண்டிருந்த தொடர்பும்‌, அவர்கள்‌ 
அங்கு 'பெற்றிருந்த பெரும்‌ சிறப்பும்‌ செல்வாக்கும்‌ நன்கு ஆய்ந்து 
கூறப்பட்டுள்ளன. அக்காலத்‌ தமிழகத்‌ துறைமுகங்கள்‌ வாயிலாகச்‌ சீனம்‌, 
தென்கிழக்கு ஆசிய நாடுகள்‌, இலங்கை, அரபு நாடுகள்‌ ஆகியவற்றோடு 
தமிழ்நாட்டு வணிகர்கள்‌ கொண்டிருந்த தொடர்புகளும்‌ தக்க சான்றுகளுடன்‌ 
எடுத்துக்‌ காட்டப்பட்டுள்ளன. தமிழகத்‌ துறைமுகங்கள்‌ பற்றிய வரலாற்றுச்‌ 
செய்திகளுடன்‌ அங்கு பரிமாறப்பட்ட ஏற்றுமதி-இறக்குமதிப்‌ 
பொருள்களைப்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டியுள்ளார்‌ ஆசிரியர்‌. தமிழகத்தில்‌ 
உள்நாட்டிலும்‌, வெளிநாடுகளிலும்‌ வணிகத்தில்‌ ஈடுபட்டிருந்த பல்வேறு 
வணிகக்‌ குழுக்கள்‌ பற்றிய பல செய்திகள்‌ மிக விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 
இந்நூல்‌ தேவையான நிலப்படங்கள்‌, வரைபடங்கள்‌, நிழற்படங்கள்‌ 
ஆகியவற்றை பிண்ணிணைப்பாப்‌ பெற்றிருப்பது சிறப்பாகும்‌. தமிழகத்‌ 


192 ஆவணம்‌ 13, 2002 


துறைமுகங்கள்‌ என்னும்‌ இந்நால்‌ கடல்சார்‌ வரலாற்றியல்‌ துறையின்‌ 
சிறப்புமிக்க கலைக்களஞ்சியம்‌ எனலாம்‌. 


ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 
59:4 


௪, இருஷ்ணமூர்த்து, மதிகெட்டான்‌ நாடகம்‌, உண்ணாமலைப்‌ பதிப்பகம்‌, 12/1 
புதுப்பேட்டை வடக்குத்‌ தெரு, சிதம்பரம்‌, 2001, 128 பக்கங்கள்‌. 


ஓலைச்‌ சுவடிகளைத்‌ தொகுத்து பதிப்பிக்கப்‌ பெறாதவற்றை 
பதிப்பிப்பதில்‌ ஆர்வம்‌ குறைந்து வரும்‌ காலத்தில்‌ திருவள்ளூர்‌ 
மாவட்டத்தில்‌ உள்ள கூவம்‌ எனும்‌ ஊரைச்‌ சார்ந்த கூவைப்புலவனின்‌ 
மதிகெட்டான்‌ நாடகம்‌ எனும்‌ ஓலைச்‌ சுவடித்‌ தொகுப்பை ஆசிரியர்‌ 
பதிப்பித்திருப்பது மிகவும்‌ வரவேற்கத்தக்கது. அயோத்தியைச்‌ சேர்ந்த 
இந்திரராசன்‌ மகனான குந்தி மகராசன்‌ கோயில்‌ தலங்களை தரிசிக்க 
அமைச்சன்‌ செல்லப்பனுடன்‌ திருவத்தியூர்‌ வந்து சேர்ந்தபொழுது தாசி 
வல்லிமிடம்‌- மயங்கி பொருளனைத்தையும்‌ இழந்து வறுமையடைநீது 
புலம்புவதை நாடக ஆசிரியர்‌ அழகிய நடையில்‌ தந்துள்ளார்‌. 17ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ இயற்றப்பட்ட இந்நாடகத்தில்‌ அச்சமயத்தில்‌ வழங்கி வந்த 
புராணச்‌ செய்திகள்‌, நாயக்கர்கால பரிவாரம்‌, ஆடை அணிகலன்கள்‌, 
அமைச்சன்‌, கணக்கர்கள்‌, எடுபிடி ஆட்களின்‌ பணிகள்‌, தொண்டை 
மண்டலத்தில்‌ நாட்டியம்‌ ஆடுவோரை ஆதரித்த செல்வந்தர்கள்‌ வாழ்ந்த 
ஊர்கள்‌, தேசக்‌ கணக்கு, ர்மைக்‌ கணக்கு, ஆயக்கணக்கு, அணிந்துரைக்‌ 
கணக்கு, கோயில்‌ கணக்கு எனப்‌ பல வகைப்பட்ட கணக்குகளையும்‌ 
ஆசிரியர்‌ கூறிச்‌ செல்வது வரலாற்றாய்வாளர்களுக்கு பயனுள்ளதாக 
இருக்கும்‌. தாசி வல்லி, நாடகத்‌ தலைவனான குந்திராசனை மருந்து வைத்து 
மயக்கினாள்‌ எனக்‌ கூறுமிடத்தில்‌ மூலிகைகளின்‌ பட்டியல்‌, கடையில்‌ 
விற்கப்படும்‌ மருந்துப்‌ பொருட்களின்‌ பட்டியல்‌, எண்ணெய்‌ மற்றும்‌ 
சாறுகளின்‌ பட்டியல்‌, மாந்திரீக வரிகளின்‌ பட்டியல்‌ அடங்கிய நீண்டதொரு 
பட்டியல்‌ ஆசிரியரின்‌ பொது அறிவைக்‌ காட்டுகிறது. பதிப்பாசிரியர்‌ 
இந்நாடகத்திற்கு நல்ல ஓர்‌ ஆய்வுரையை வழங்கியுள்ளார்‌. நொண்டி 
நாடகங்களின்‌ சாயலில்‌ இந்நாடகம்‌ இருப்பினும்‌ இதுவரை வெளியான 
தொண்டி நாடகங்களின்‌ வேறுபட்ட புதிய நாடகமாக பதிப்பாசிரியர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. மேலும்‌ படிப்போர்‌ அனைவரும்‌ எளிதில்‌ புரிந்துகொள்ளும்‌ 
வகையில்‌ சொற்பொருள்‌ அகராதியை நூலின்‌ இறுதியில்‌ அளித்துள்ளார்‌. 
இந்நூல்‌ இலக்கிய, சமூக- வரலாற்றாய்வாளர்களுக்கு மிகவும்‌ பயனுள்ளதாகும்‌. 
ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 


193 
ஆவணம்‌ 78, 2002 


59:5 


தொ. பரமசிவன்‌, பண்யாட்டு அசைவுகள்‌, காலச்சுவடு பதிப்பகம்‌ 669, கே.பி, 
சாலை, நாகர்கோவில்‌ , 2001, 199 பக்கங்கள்‌. 


ஏற்கனவே வெளிவந்த ஆசிரியரின்‌ தெய்வங்களும்‌ ௪௫௪ மற்புகணாம்‌ 
(1995, என்‌.சி.பி.எச்‌ வெளியீடு), அறியப்படாத தமிழகம்‌ (1997, ஜெயா 
பதிப்பகம்‌) என்னும்‌ நூல்களுடன்‌ சில புதியகட்டுரைச்‌ சேர்க்கைகளோடு 
உருவானது இந்நூல்‌. நாட்டார்‌ வழக்கியல்‌, தொல்லியல்‌, கல்வெட்டு, சமயம்‌ 
மற்றும்‌ இலக்கியச்‌ சான்றுகளை புதிய பரிமாணத்தில்‌ விளக்கிச்‌ செல்வது 
மிகவும்‌ வரவேற்கத்‌ தகுந்தது. தமிழ்‌, தமிழர்‌ உணவு, உடை. 
உறவுப்பெயர்கள்‌, திருவிழாக்கள்‌, பிராமண இசுலாமிய வருகையில்‌ 
தமிழ்ப்பண்பாட்டு மாற்றங்கள்‌, பெளத்த சமணசமயத தாக்கங்கள்‌ 
போன்றவற்றை 4 குறுந்தலைப்புகளில்‌ முதற்பகுதியில்‌ ஆசிரியர்‌ 
அளித்துள்ளார்‌. இரண்டாம்‌ பகுதியில்‌ சமயம்‌, கோவில்சார்‌ கட்டுரைகளை 
அடிக்குறிப்புகளுடன்‌ ஆசிரியர்‌ விரிவாக அளித்துள்ளார்‌. இவற்றுள்‌ 
அழகர்கோவில்‌, கள்ளழகர்‌, தமிழும்‌ வைணவமும்‌, மதுரைக்கோவில்‌ 
அரிசன ஆலய பிரவேசம்‌ ஆகியன பற்றிய கட்டுரைகள்‌ சிறந்தன. தமிழ்ப்‌ 
பண்பாட்டுக்‌ கூறுகளை புதிய பரிமாணத்தில்‌ பல இயல்‌ சான்றுகளுடன்‌ 
எழுதப்பட்டிருப்பினும்‌ சிலவற்றை எளிதில்‌ ஏற்பது இயலாது. உதாரணமாக, 
கறுப்பு என்னும்‌ தலைப்பில்‌ தமிழகத்தில்‌ நிற வேற்றுமை தொடக்கம்‌ பற்றிய 
கட்டுரை. நிற வேற்றுமைக்‌ கருத்து உலகம்‌ தழுவிய ஒன்று. அது எவ்வாறு 
தமிழகத்திற்கு மட்டும்‌ பொருந்தும்‌ என்னும்‌ விளக்கம்‌ தரப்படவில்லை. 
மேலும்‌ இசுலாமிய மதத்தாக்கம்‌ எவ்வாறு தமிழர்‌ பண்பாட்டில்‌ மாற்றம்‌ 
விளைவித்தது என ஆர்வத்துடன்‌ விளக்கும்‌ ஆசிரியர்‌ பிராமண வருகையால்‌ 
ஏற்பட்ட தமிழ்ப்‌ பண்பாட்டு மாற்றங்களை தவறென்பதுபோல்‌ 
அளித்திருப்பது அறியப்படாத தமிழகம்‌ நூலுக்கு அணிந்துரை எழுதிய. 
அ.இரா. வெங்கடாசலபதி கூறியுள்ளதுபோல்‌ பண்பாட்டு நிகழ்வுகளுக்கு 
விளக்கம்‌ அளிக்கும்போது ஒருவகையான செயல்பாட்டு வாதத்திற்குள்‌ 
(functionalism) வழுக்கி விடுகிறாரோ என்று எண்ணத்தோன்றுகிறது. 
இவ்வாறு சில கருத்து வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌ இந்நூல்‌ அனைவருக்கும்‌ 
மிகப்‌ பயனுடையது. 


ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 
59:6 


Kaveri: Studies in Epigraphy, Archaeology and History, Editor: S. Rajagopal, 
Panpattu Veliyeetakam, Chennai, 2001, 714 pages. 


இந்த நூல்‌ பேராசிரியர்‌ ௪. சுப்பராயலு அவர்கள்‌ அறுபதாம்‌ ஆண்டு 
நிறைவு விழாவின்போது அவர்பால்‌ பற்றுடைய அவரது மாணவர்களும்‌ 
நண்பர்களும்‌ அவருக்கு அளித்த பரிசுப்‌ பேழை ஆகும்‌. தொல்பழங்காலம்‌ 
முதல்‌ தற்காலம்‌ வரையிலான வரலாற்று ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ 


194 ஆவணம்‌ 14, 2002 


தொகுக்கப்பட்டுள்ளது இன்னூலின்‌ சிறப்பாகும்‌. நான்கு பெரும்‌ பகுதிகளாக 
இன்னூல்‌ - பகுக்கப்பட்டுள்ளது. முதல்‌ பகுதியில்‌ பேராசிரியரின்‌ 12 
ஆய்வுக்கட்டுரைகள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. சோழ அரசு, ஆட்சிமுறை, 
நிலத்தீர்வை, நிலப்பிரிவுகள்‌, நில அளவை, சமுதாய மாற்றம்‌, 
அஞ்சுவண்ணம்‌ என்ற வணிகக்‌ குழு ஆகியன பற்றிய ஆய்வுக்கட்டுரைகள்‌ 
உள்ளன. இப்பகுதி தனிநூலாகவும்‌ (குணாசறு£டினண்‌ டண இணிரிச்‌ 
ஏடிண்ணாணிணூதர, குதணூச்ஞடடி கச்ணாணாடிணீணீர்டுச்ட்‌, இடனுணணச்டி, 2001, 
152 ணீச்ஞ்னுண்‌) வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாம்‌ பகுதியில்‌ கல்வெட்டு 
மற்றும்‌ தொல்லியல்‌ தொடர்பான 11 கட்டுரைகளும்‌, மூன்றாம்‌ பகுதியில்‌ 
தென்னிந்திய வரலாறு தொடர்பான 16 கட்டுரைகளும்‌, நான்காம்‌ பகுதியில்‌ 
கலை, சமயம்‌, மொழி, பண்பாடு தொடர்புடைய ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ 26ம்‌ 
தரப்பட்டுள்ளன. நான்காம்‌ பகுதியில்‌ தமிழில்‌ எழுதப்பட்ட 14 கட்டுரைகள்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. இன்னூலுக்கு பெருமை சேர்க்கும்‌ வண்ணம்‌ பல மூத்த 
ஆய்வாளர்‌, வெளிநாட்டு அறிஞர்களோடு இளைய தலைமுறையினரும்‌, 
பேராசிரியரின்‌ மாணவர்களும்‌ அவர்பால்‌ பற்றுடையோரும்‌ கட்டுரைகள்‌ 
நல்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கண்டுபிடிப்புக்கள்‌ வரிசையில்‌, 
ஒரிசாவில்‌ கிடைத்த சோழர்‌ கால முத்திரை, கம்பூசியாவில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட புதிய வடமொழிக்‌ கல்வெட்டு, கருநாடகத்தில்‌ 
காணப்பட்ட புதிய நாணயங்கள்‌, தொல்பழங்காலத்‌ தொல்லியல்‌ வளர்ச்சி, 
தென்‌ தமிழகத்தில்‌ கற்கால பண்பாட்டுத்‌ தடயங்கள்‌, செஞ்சி வட்டத்தில்‌ 
புதிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ போன்றவற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. 
வரலாற்று அண்மைக்கால தொல்லியல்‌ ஆய்வுகளுடன்‌ தொல்பழங்கால 
மக்கள்‌ பயன்பாட்டில்‌ இருந்த கார்நீலியன்‌ மணிகள்‌ பற்றிய ஆய்வும்‌ 
இடம்பெற்றுள்ளது. தமிழக வரலாற்று வரைவியலில்‌ மு. இராகவ 
ஐயங்காரின்‌ பணி பற்றிய ஒப்பாய்வும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. புராண 
இதிகாசத்திலிருந்து இஉடைசக்கப்பெறும்‌ அரச குலங்களின்‌ வரலாறு, மெளரியர்‌ 
கால சமுதாய அமைப்பு, தென்னிந்தியாவில்‌ மெளரியர்‌ ஆதிக்கம்‌, சங்ககால 
அரசுருவாக்கம்‌ போன்ற முக்கிய பண்புகளும்‌ ஆராயப்பட்டுள்ளன. 
நகராக்கம்‌, பிரமதேயங்களின்‌ வளர்ச்சி, பிராமணர்‌ குடிப்பெயர்வுகள்‌, 
இடைக்கால உழவர்‌ போராட்டங்கள்‌, திருமண மரபுகள்‌, ஓவியங்கள்‌ மற்றும்‌ 
அவற்றால்‌ அறியப்படும்‌ சமுதாய வாழ்க்கை, 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஏற்பட்ட 
உழவர்‌ போராட்டங்கள்‌ ஆகியனவும்‌ ஆராயப்பட்டுள்ளன. கல்வெ ட்டாய்வு, 
நாணயங்கள்‌ ஆய்வு, தமிழ்‌ மொழி வளர்ச்சி, சமணசமய வளர்ச்சி, கட்டிடக்‌ 
கலை மற்றும்‌ சிற்பக்கலைப்‌ பண்புகள்‌ பலவும்‌ இக்கட்டுரையில்‌ ஆய்வு 
செய்யப்பட்டுள்ளன.இது போன்ற பல்திறம்‌ வாய்ந்த ஒரு நூலைத 
தொகுப்பது என்பது எளிதான காரியமன்று. பல துறை சார்ந்த 
ஆய்வாளர்களிடமிருந்து ஆய்வுக்‌ கட்டுரைகளைக்‌ காலத்தே பெற்று 
முறையாகத்‌ தொகுத்துள்ளமை மிகப்‌ பெரும்‌ பணியாகும்‌. அவ்வகையில்‌ 
இன்னூலை முறையாகத்‌ தொகுப்பித்தோரும்‌, தொகுப்பாசிரியரும்‌ நம்‌ 
பாராட்டுக்கு உரியவர்கள்‌. 

ப. சண்முகம்‌, சென்னை. 


5 195 
ஆவணம்‌ 13, 2002 


59:7 


அளக்குடி ஆறுமுகதோராமன்‌, தஞ்சானுர்‌ சாலச்‌ காகச்‌, தனலெட்சுமி 
பதிப்பகம்‌; தஞ்சாவூர்‌, 2002, 50 பக்கங்கள்‌. 
தஞ்சை நாயக்க அரசைத்‌ தோற்றுவித்த செவ்வப்ப நாயக்கரின்‌ (கி.பி. 
1532-1563) காசுகள்‌ எளிதில்‌ கிடைப்பதில்லை. அவற்றை மிகச்‌ சிறப்பாகச்‌ 
சேகரித்து வெளியிட்டுள்ளது பாராட்டத்தக்கது. அவரைத்‌ தொடர்ந்து வந்த 
அச்சுதப்ப நாயக்கர்‌ (இ. பி. 1560-1600), இரகுநாத நாயக்கர்‌ (க. பி, 1600-1645), 
விஜயராகவ நாயக்கர்‌ (கி.பி. 7631-1673), அளகிரி நாயக்கர்‌ (இ.பி. 1674) 
காசுகளும்‌ தஞ்சாவூர்‌ நாயக்க மன்னர்களின்‌ சமயப்‌ பற்றையும்‌, 
அவர்களுடைய சிறப்பையும்‌, விஜய நகர சாம்ராஜ்யத்துடன்‌ 
அவர்களுக்கிருந்த தொடர்பையும்‌ நன்கு விளக்குகின்றன. காளையின்‌ 
உருவம்‌, கண்டபேருண்ட பறவை போன்ற சின்னங்கள்‌ விஜயநகரத்‌ 
தொடர்பை எடுத்துக்‌ காட்டுகின்றன. சிவன்‌, பார்வதி, முருகன்‌, கணேசர்‌, 
ராஜகோபால ஸ்வாமி போன்ற தெய்வ உருவங்கள்‌ சமயம்‌ பற்றின 
சான்றுகள்‌. தஞ்சை நாயக்க மன்னர்களின்‌ காசுகளைப்‌ பற்றி இதுவரை 
விரிவான நூல்கள்‌ வெளிவரவில்லை. அவ்வப்போது சில காசுகளைப்‌ பற்றி 
மட்டுமே விவரங்கள்‌ வந்துள்ளன. தஞ்சை நாயக்கர்‌ வரலாற்றோடு 
அம்மன்னர்கள்‌ பெயர்‌ பொறித்து வெளியிடப்பட்ட பல புதிய காசுகளையும்‌ 
காலவாரியாக எடுத்துக்‌ கூறி ஒளிப்படங்களுடன்‌ விளக்கியிருக்கிறார்‌. 
இதந்நால்‌ நாணயவியலுக்கும்‌ ணும்‌ ஆய்வுக்கும்‌ மிக முக்கியமானது. 
ஆர்‌. வனஜா, சென்னை. 


(நன்றி: இனமணி). 
59:8 


அளக்குடி ஆறுமுகதோராமன்‌, தமிழகக்‌ காசுகள்‌. (அண்மைக்காலக 
கண்டுபிடிப்புகள்‌), தனலெட்சுமி பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 2002, 44 பக்கங்கள்‌. 
அண்மைக்காலங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல்‌ மதிப்புவாய்ந்த 
காசுகளின்‌ தொகுப்பு இந்நால்‌. மொத்தம்‌ நாற்பது தலைப்புகளில்‌ காசுகள்‌ 
வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில்‌ முத்திரைக்‌ காசு, சங்க காலச்‌ சேரர்‌, 
சோழர்‌, பாண்டியர்‌, மலயமான்‌, பல்லவர்‌ காசுகள்‌ முதல்‌ த.மிழகத்தில்‌ 
இடைக்காலத்தில்‌ ஆட்சி செய்த சோழ, பாண்டிய, விஜயநகர்‌, நாயக்கர்‌ 
காசுகள்‌ மற்றும்‌ பிற்காலத்தைச்‌ சேர்ந்த இந்தோ-டச்சு காசுகள்‌ வரை 
உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓவ்வொரு காசுக்கும்‌ உரிய விளக்கம்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றுக்கு மூல ஆதாரங்கள்‌ கிடைப்பது என்பது 
மிக அரிது. அந்த வகையில்‌ வரலாற்று ஆய்வாளர்களுக்கு பல அரிய 
காசுகளை ஆசிரியர்‌ இந்நூலின்‌ வாயிலாக வழங்கியிருக்கிறார்‌. அனைவரும்‌ 
வாங்கிப்‌ பயன்பெறத்தக்க வகையில்‌ குறைந்த விலையில்‌, சிறப்பான 
ஒளிப்படங்களுடன்‌ இச்சிறிய நூல்‌ நல்ல முறையில்‌ வெளியிடப்பட்டுள்ளது 


பா.ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 


196 ஆவணம்‌ 13, 2002 


59:9 


அளக்குடி ஆறுமுகசதாராமன்‌ மற்றும்‌ சங்கரன்ராமன்‌, மதுரை நாயக்கர்‌ 
காசுகள்‌, தனலெட்சுமி பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 2002, 55 பக்கங்கள்‌, 


மதுரை நாயக்க அரச மரபினர்‌ வெளியிட்ட எண்பத்தாறு வகை 
காசுகளைப்‌ பற்றியது இச்சிறிய நூல்‌. தமிழ்‌, தெலுங்கு, நாகரி எழுத்துக்களில்‌ 
ஆட்சியாளர்களின்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. இராணிமங்கம்மாள்‌ 
வெளியிட்ட காசுகள்‌ அதிகமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 
பாண்டியர்களின்‌ சின்னமான இணைக்கயலை நாயக்கர்களும்‌ தங்களது 
காசுகளில்‌ பயன்படுத்தியுள்ளமை, காசுகளில்‌ அவர்கள்‌ வணங்கிய 
தெய்வங்களின்‌ உருவங்களைப்‌ பொறிப்பதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்துள்ளமை, தமிழிலும்‌, தெலுங்கிலும்‌ மதுரை எனப்‌ பெயர்‌ 
பொறித்து மதுரைக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ வகையில்‌ காசுகளை 
வெளியிட்டமை எனப்‌ பல வரலாற்றுச்‌ சிறப்புகளை இந்நூலில்‌ 
காணமுடிகிறது. ஸ்ரீரங்க என்று தெலுங்கில்‌ பொறிக்கப்பட்ட காசுகள்‌ மதுரை 
நாயக்க மன்னர்கள்‌ வெளியிட்டவை எனத்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 
இந்நூலில்‌ வெளியிடப்பட்டுள்ள காசுகளின்‌ மூலமாக மதுரை நாயக்கர்‌ கால 
அரசியல்‌, பொருளாதார, சமய, பண்பாட்டுக்‌ கூறுகளை அறிய முடியும்‌. 


பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 


59:10 
எஸ்‌.எம்‌. கமால்‌, மறவர்‌ சமை மாவீரன்‌ மயிலப்பன்‌, ஷர்மிளா பப்ளிஷர்ஸ்‌, 
இராமதாதபுரம்‌, 2001, 240பக்கங்கள்‌. 


இ.பி. பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிக்‌ காலகட்டம்‌ ஆங்கிலேயரின்‌ 
கை ஓங்கத்‌ தொடங்கிய காலம்‌, சிற்றரசுகவிடையே பிளவும்‌ மக்களிடையே 
ஒற்றுமைக்‌ குறைவும்‌ நாடு அடிமைப்படக்‌ காரணங்களாக அமைந்தன, 
ஆங்கிலேயர்‌ தமது பிரித்தாளும்‌ சூழ்ச்சி எனும்‌ உத்தி வழி மெல்ல மெல்ல 
நாட்டைத்‌ தங்கள்‌ வசம்‌ மேற்கொள்ளும்‌ பணி தொடர்ந்து கொண்டிருந்தது. 
இருப்பினும்‌ தென்னகத்தே விடுதலை உணர்வும்‌ ஆங்கிலேய எதிர்ப்பும்‌ 
கொந்தளிப்பான சூழ்நிலைக்குத்‌ தள்ளப்பட்டது. 
இராமநாதபுரம்‌, பாஞ்சாலங்குறிச்சி சிவகங்கைச்‌ சீமைகளில்‌: இச்சூழ்‌ 
நிலையைக்‌ கி.பி. பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ காண்கிறோம்‌. 
இராமநாதபுரம்‌ சேதுபதி மன்னர்‌ சிறை வைக்கப்பட்டு இருந்தார்‌. 
இக்காலகட்டத்தே சேது சமஸ்தானப்‌ பகுதிகளில்‌ அதிப வ க்‌ 
தெரிவிக்கும்‌ முயற்சியில்‌ தன்னை அர்ப்பணித்துக்‌ கெண்ட. க்‌ 
ஒமையைச்‌ சேர்ந்த மயிலப்பன்‌ என்பவரின்‌ தனித்த முயற்‌ யுடன்‌ 
தென்பாண்டிச்‌ சமை போராட்ட வரலாறு இந்நாலில்‌ விளக்கப்‌ பட்டுள் டு: 
தி. பி.1799-1802 ஆண்டுகளில்‌ நடந்த நிகழ்ச்சிகளை, அ. 
இறுதியில்‌ நாடு ஆங்கிலேயர்‌ வசம்‌ வீழ்ந்ததையும்‌ ஆசிரியர்‌ கோர்வையாக, 


ஆங்காங்கே உருவாகி நாடு 


197 
ஆவணம்‌ 13, 2002 


ச்‌, 


நிரல்பட, தக்க ஆதாரங்களுடன்‌ எழுதியுள்ளார்‌. மன்னர்களைப்‌ பற்றியே 
எழுதிவந்த ஆசிரியர்‌ சாதாரண ஆனால்‌ பொறுப்புள்ள குடிமகன்‌ , ஒருவரின்‌ 
போராட்ட வாழ்க்கையை உணர்ச்சி பொங்க எழுதியுள்ளார்‌. சில இடங்களில்‌ 
நாம்‌ வரலாற்றைப்‌ படிக்கிறோமோ அல்லது வரலாற்றுப்‌ புதினத்தைப்‌ 
படிக்கறோமோ என்ற உணர்வு தோன்றத்‌ தக்க வகையில்‌ ஆசிரியர்‌ நூலைப்‌ 
்‌ படைத்துள்ளார்‌. மயிலப்பனின்‌ இலட்சியம்‌ சிறப்பானதாக இருந்தாலும்‌ 
அடிப்படைக்‌ கட்டுமான வசதிகள்‌ இல்லாநிலையில்‌ அவரது போராட்டம்‌ 
அவல முடிவுக்கு வந்து விடுகிறது. இம்முடிவுக்கு அவரின்‌ மாமனாரே 
காரணம்‌ என அறிதிறபோது நாம்‌ துடித்துப்‌ போகிறோம்‌. பணம்‌ 
என்னவெல்லாம்‌ செய்யும்‌ என்பதற்கு இவ்வரலாறு ஒரு நல்ல 
எடுத்துக்காட்டு. 


கோ. விசயவேணுகோயால்‌, பாண்டிச்சேரி, 
59:11 


வேதநாயகி அம்மன்‌ சதகம்‌, உரையாசிரியர்‌ புலவர்‌ ௮. பழனியப்பன்‌, 
சம்பூரணம்‌ பதிப்பகம்‌, சம்பை, 2001, 178 பக்கங்கள்‌. 


ஓலைச்‌ சுவடிகளைப்‌ படிக்கும்‌ திறன்‌ குறைந்துவரும்‌ இக்காலத்தில்‌ 
சுவடியைப்‌ படித்ததோடு, பா வடிவில்‌ பதிப்பித்துத்‌ தெளிவுரையும்‌ 
எழுதியுள்ளார்‌ புலவர்‌ ௮. பழனியப்பன்‌. பவானி கூடல்‌ சங்கமத்தில்‌ 
அமைந்துள்ள கோயில்‌ இறைவி வேதநாயகியின்‌ மீது பாடப்பட்ட 100 
பாடல்களைக்‌ கொண்டது இச்சதகம்‌. ஒவ்வொரு பாடலும்‌ நாலடியார்‌ 
முதலிய நீதிநூல்களின்‌ அடியொட்டி, செய்ய வேண்டியவை, செய்ய 
வேண்டாதவை என்று வாழ்க்கை நெறிகளைச்‌ சொல்கின்றன. இரண்டாவது 
பாடலில்‌ ஆறில்‌ ஒன்று கடமை பெற்று துஷ்ட நிக்ரக சிஷ்ட. பரிபாலனம்‌ 
செய்தல்‌ குறிக்கப்படுகின்றது. மூன்றாவது பாடலில்‌ முறி எழுதி நூற்றுக்கு 
அரைக்காற்‌ பணம்‌ சேர என்று கடன்‌ வழக்குமுறையைச்‌ சொல்லப்படுகிறது. 
97ஆவது பாடலில்‌ வரும்‌ குறிப்பிலிருந்து கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டில்‌ மைசூர்‌ 
அரசர்‌ சிக்கையனின்‌ (இ. பி. 1672-1676) நண்பரான விசைய 
தாண்டவராயவேளைப்‌ போற்றி இச்சதகம்‌ அமைந்துள்ளது என்று 
உரையாசிரியர்‌ கருதுகின்றார்‌. இந்த தாண்டவராயவேளே சதக ஆசிரியராக 
இருக்கலாமோ? என்று தோன்றுகிறது. பவானி கோயிலின்‌ கல்வெட்டுச்‌ 
செய்திகள்‌ மற்றும்‌ பிறவும்‌ முன்னுரையில்‌ தரப்பட்டுள்ளன. 
ச. இராசகோபால்‌, சென்னை. 
59:12 


௬. குலசேகரன்‌, சேரரின்‌ வஞ்சியும்‌ கழுவூமும்‌, திருமகள்‌ வெளியீடு, சென்னை, 
1998, 142 பக்கங்கள்‌. 

சங்ககாலச்‌ சேரரின்‌ தலைநகர்‌ இருப்பிடம்‌ மற்றும்‌ வரலாற்றுச்‌ 
சிக்கல்களை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது இந்நூல்‌. சேரர்‌ வஞ்சி 


198 ஆவணம்‌ 13, 2002 


னவை கடற்கரைப்‌ பக்கத்ததே என்றும்‌, கொங்கு நாட்டுக்‌ கருவூரே என்றும்‌ 
முன்னைய ஆய்வாளர்கள்‌ பலரும்‌ முனைந்து மேற்கொண்ட விவாதங்களை 
இந்நூல்‌ ஏற்குமளவில்‌ எடுத்துக்கொண்டு, இரண்டு இடங்களிலும்‌ சேரரின்‌ 
தலைநகர்‌ மாறி மாறி இருந்ததாக இயம்புகின்றது. சேரரின்‌ வஞ்சியென்பது 
முதலிலும்‌ முடிவிலும்‌ மேலைக்‌ கடற்கரை சார்ந்தே விளங்கியதென்பதும்‌, 
சங்ககாலத்தின்‌ ஒரு பகுதியில்‌ அவ்வஞ்சி உள்நாட்டுக்‌ கருவூராய்த்‌ 
திகழ்ந்ததென்பதும்‌ இந்நாலின்‌ திரண்ட கருத்துக்களாய்‌ அறிய வருகின்றன. 
இக்கருத்துக்கள்‌ ஆய்வாளர்களால்‌ கருதத்தக்கனவே. ஆயின்‌, இக்கருத்துக்களை 
எட்டுவதற்கு இந்நூல்‌ பெரும்பாலும்‌ எடுத்துக்கொண்டுள்ள இலக்கியச்‌ 
சான்றுகளின்‌ பொருள்கோள்களும்‌ விளக்கங்களும்‌ ஆங்காங்கே 
பொருத்தமுறப்‌ புலப்படாமையால்‌, முடிபுகள்‌ எவ்வாறாயினும்‌ அவற்றை 
ஏற்பதில்‌ இடர்ப்பாடாகின்றது. முதலாவதாக, புறநானூற்றை உள்ளிட்ட 
சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ பலவற்றை இந்நூல்‌ சிலப்பதிகாரத்தின்‌ 
பின்வந்தனவாகக்‌ கொண்டுள்ளது குழப்பமே. இலங்கையரசன்‌ 
கயவாகுவையும்‌ அழைத்துக்‌ கண்ணகிக்கு விழா எடுத்த சேரன்‌ 
செங்குட்டுவன்‌ ஆட்சியிறுதியை கி.பி.126 எனக்‌ கொண்டுள்ளது (ப.48) 
ஏற்புடையதாயில்லை. இவ்வாறே சங்கப்‌ புலவர்‌ பரணர்‌ ஒருவரையே 
நால்வராகப்‌ பகுத்துள்ளதும்‌ (பக்‌.95-99], சங்ககால அரசர்‌ பலரைக்‌ 
காலமுறைப்படுத்தியுள்ளதும்‌ (ப.131) ஆகிய இந்நூலின்‌ கருத்துக்கள்‌ 
நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டு அமைந்துள்ளன. சங்க காலச்‌ சேரர்‌ 
வரலாறுகளைப்‌ பரவலாகப்‌ பார்க்கும்போது இருகிளைச்‌ சேரர்‌ கொள்கையை 
எவ்வகையிலும்‌ ஒதுக்க இயலாது. ஒத்த காலத்திலேயே வஞ்சி, தொண்டி, 
மாந்தை போன்ற பல நகர்களில்‌ இருந்து வேற்றுமையின்றித்‌ தாயத்தார்‌ 
பலரும்‌ ஆட்சிபுரிந்து வந்த ஒற்றுமை யுணர்வே சேரர்‌ குடியின்‌ சிறப்பாகச்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ காணப்படுகின்றது. வேறுபல சிக்கல்களுக்குத்‌ 
தீர்வாகும்‌ இச்சிறப்புக்‌ கொள்கையையும்‌ இந்நூல்‌ முனைந்து 
மறுப்பதிலேயே இடர்ப்படுவதாகத்‌ தோன்றுகின்றது (பக்‌.77-85). சங்ககால 
அரசர்களுள்‌ ஒருவரே பல பெயர்களாலும்‌ ஒரே பெயரால்‌ பலரும்‌ 
குறிக்கப்படுகின்ற இடங்களில்‌ அப்பெயர்களையும்‌ அரசர்களையும்‌ 
அவர்களின்‌ செய்திகளோடும்‌ இடங்களோடும்‌ ஆழ்ந்து நோக்கி அமைதியான 
முறையில்‌ ஒருங்கிணைத்தும்‌ வேறுபடுத்தியும்‌ காணும்போதுதான்‌ உண்மை 
வினங்கும்‌. ஆயினும்‌, சேரரின்‌ வஞ்சியையும்‌ கருவூரையும்‌ இடங்கண்டு 
தடங்காட்ட முனைந்த இந்நூலின்‌ முயற்சி பாராட்டுக்குரியது. 

வ. குருநாதன்‌, தஞ்சாவூர்‌-4. 


59:13 
சு. இராசவேல்‌, அ..கி.சேஷ ஈத்இரி, தமிழ்நாட்டுக்‌ குடை வரைக கேோரயில்கண்‌ 


பண்பாட்டு வெளியீட்டகம்‌, சென்னை, 2000, 214 பக்கங்கள்‌, 
இடங்களுக்கு மேலுள்ள குடைவரைக்‌ கோயில்களைப்‌ 


தமிழகத்தில்‌ 70 
அதியர்‌, ஆய்‌, முத்தரையர்‌ என்று 5 அரசடி 


பாண்டியர்‌, பல்லவர்‌, 
199 
ஆவணம்‌ 13, 2002 ரன்‌ 


பகுப்புகளில்‌ இந்நூல்‌ தொகுத்துச்‌ சொல்கிறது. 53 குடைவரைக்‌ 
கோயில்களின்‌ வரைபடங்களும்‌ 14 குடைவரைக்‌ கோயில்களின்‌ 
நிழற்படங்களும்‌, இரு குடைவரைக்‌ கோயில்க்‌ கல்வெட்டுகளின்‌ 
பார்வைப்படிகளும்‌ நூலிற்கு அணி செய்கின்றன. நூலாசிரியர்கள்‌ 
பெரும்பாலான குடைவரைக்‌ கோயில்களுக்கு நேரில்‌ சென்று குறிப்புகள்‌ 
சேர்த்து குடைவரையின்‌ அமைப்பு, தூண்கள்‌, சிற்பங்களின்‌ விளக்கங்கள்‌, 
குடைவரை ஊரில்‌ உள்ள பிற தொன்மைச்‌ செய்திகள்‌ என்று சுருங்கச்‌ 
செய்திகள்‌ தந்துள்ளனர்‌. கே. ஆர்‌. சீனிவாசன்‌, சி. சிவராம மூர்த்தி 
ஆகியோரும்‌ பிறரும்‌ பல்லவர்‌, பாண்டியர்‌, குடைவரைக்‌ கோயில்கள்‌ 
மற்றும்‌ பிறவற்றை ஆங்கிலத்தில்‌ எழுதிக்‌ தொகுத்திருந்த போதிலும்‌ அவை 
கிடைப்பதற்கு எளிதாக இல்லாத இக்காலச்‌ சூழ்நிலையில்‌ 
இந்நூலாசிரியர்களின்‌ தொகுப்பு தமிழுக்கு நல்லதொரு வரவாகும்‌. 
இத்தொகுப்பில்‌ விடுபட்ட சிற்பங்கள்‌, செய்திகள்‌ மற்றும்‌ ஊர்களைச்‌ சுட்டும்‌ 
பாங்கில்‌ சிறு தவறுகள்‌ இருந்தபோதிலும்‌ விரிவாக ஆய்வு செய்யும்‌ 
ஆய்வாளர்களுக்கு இது ஒரு நல்ல கையேடு என்பதில்‌ ஐயமில்லை. 


சு. இ ராசகோபால்‌, சென்னை. 


59:14 


அ. தசரதன்‌ , தி. மகாலெட்சுமி, சூ. நிர்மலாதேவி, த. பூமிநாகநாதன்‌, (பதி.ஆ) 
தயிழில்‌ அவன்கள்‌ உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை, 2001, 341 
பக்கங்கள்‌. 


கல்‌, உலோகம்‌, ஓலை, ஓடு, தாள்‌ ஆகியவற்றில்‌ பதிவான தொன்மைத்‌ 
தகவல்கள்‌ பற்றிய கருத்தரங்குக்‌ கட்டுரைகள்‌ இருபத்தாறை (26) 
உள்ளடக்கியது இந்நூல்‌. முதற்கட்டுரை கல்வெட்டாய்வு பற்றியது. ஏரிகளில்‌ 
கல்‌ ஆவணங்கள்‌ என்ற கட்டுரை 39 கல்வெட்டு வாசகங்களுடன்‌ நீர்ப்பாசன 
அமைப்புகளை விளக்குகிறது. கோணேசர்‌ கல்வெட்டு என்ற தலைப்பிலான 
கட்டுரை இலங்கை திருகோணமலை கோயில்‌ வரலாறு தொடர்பான பாடல்‌ 
செய்திகளைத்‌ தொகுத்துத்‌ தருநெது. தஞ்சை நாயக்கர்‌, சேதுபதிகள்‌ 
செப்பேடுகள்‌, சாத்தூர்‌ சமுதாயச்‌ செப்பேடு ஆகியவை மூன்று கட்டுரைகளில்‌ 
பேசப்படுகின்றன. பட்டயம்‌ என்ற பெயரோடு கூடிய கொங்குநாட்டுச்‌ 
சமுதாயச்‌ சுவடி ஆவணங்களில்‌ வரும்‌ சமுதாயச்‌ செய்திகளும்‌, தஞ்சை 
சரஸ்வதிமகால்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சோழிங்கநல்லூர்‌, திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ லால்குடி ஓலை மற்றும்‌ 
காகித ஆவணங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ ஆறுகட்டுரைகளில்‌ தரப்பட்டுள்ளன. 
இவை கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில்‌ நிலவிய பல்வேறு வகையான 
ஆவணப்‌ பெயர்கள்‌ அவற்றின்‌ அமைப்பு பற்றிச்‌ சொல்லி நிற்பது 
இக்காலக்கட்ட ஆய்வு எவ்வளவு விரிவாகச்‌ செல்லக்‌ கூடியது என்பதை 
அறியும்‌ வகையில்‌ உள்ளது. காசுகள்‌, அகழாய்வில்‌ இடைத்த பானைஓட்டுக்‌ 
£றல்கள்‌ பற்றிய கட்டுரைகளும்‌ உள்ளன. பானை ஓட்டுக்‌ கீறல்கள்‌ யாரைக்‌ 
குறிக்கும்‌ என்ற ஆய்வும்‌ இதனில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
நன்கறியப்பட்ட இருவள்ளுவர்‌ 17ஆம்‌ நூற்றாண்டிலேயே அநியப்பட்டு 


200 ஆவணம்‌ 18, 2002 


இருந்ததை ஆவணங்களில்‌ திருவள்ளுவரும்‌ திருக்குறளும்‌ என்ற கட்டுரை 
வெளிப்படுத்துகிறது. ஆவணங்கள்‌, பாதுகாப்புப்‌ பற்றிய கட்டுரைகளும்‌ 
உள்ளன. இந்நூலிற்கான சொல்லடைவு 69 பக்கங்களில்‌ நூலின்‌ 5இல்‌ 1 பங்கு 
அளவிற்கு அமைந்திருக்கப்‌ படங்கள்‌ ஒன்றும்‌ வெளியிடாதது ஒரு குறையே. 
படங்களைச்‌ சுட்டிச்‌ செல்லும்‌ கட்டுரைகளுக்கான படங்கள்‌ கூட 
வெளியிடப்படவில்லை என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 


௬. இராசகோபால்‌, சென்னை. 
59:15 


பெ. மாதையன்‌, வரலாற்று நோக்கில்‌ சங்க இலகிய பழுமறப்‌ கதைகளும்‌ 
தொன்மங்களும்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 2001, 347 பக்கங்கள்‌. 


கடந்த சில தசாப்தங்களாக பாதை தவறிய பயணங்கள்‌ சில தமிழாய்வுச்‌ 
சூழலை மாசு படுத்தி வந்துள்ளன. இந்தச்‌ சூழலில்‌ நம்பிக்கையூட்டும்‌ 
வகையாய்‌ முனைவர்‌ பெ. மாதையனின்‌ நூல்‌ வெளிவந்துள்ளது. ஏழு 
இயல்களாக வகுக்கப்பட்டுள்ள இந்நூலில்‌ சங்க இலக்கியங்களிற்‌ 
காணப்படும்‌ பழமரபுக்‌ கதைகள்‌ (12280) தொன்மங்கள்‌ (ரர்‌) பற்றி அக்கால 
அரசர்கள்‌ அவர்களது காலமுறை, சமூக உருவாக்கம்‌, மாற்றங்கள்‌ என்ற 
அம்சங்களினூடாக ஆராயப்படுகின்றது. பாரதப்போரில்‌ பெருஞ்‌ 
சொறிட்டது, சிபியும்‌ சோழ மரபும்‌, கடல்‌ பிறகோட்டுதல்‌, இமயத்தில்‌ 
இலச்சினைப்‌ பொறித்தது, வானிலிருந்து கரும்பு கொணர்ந்தது, தூங்கு எயில்‌ 
அழித்தது, ஒளவைக்கு நெல்லிக்கனி அளித்தது, முல்லைக்குத்‌ 
தேரும்‌-மயிலுக்குப்‌ போர்வையும்‌ வழங்கியது முதலிய பழமரபுக்‌ கதைகள்‌ 
அதன்‌ இயல்பு நிலையிலும்‌, உரையாசிரியர்களது கூற்றுநிலையிலும்‌, 
இவற்றை ஆதரித்தோர்‌, மறுத்தோர்‌ பார்வையிலும்‌ விரிவாக நோக்கெ 
தள்ளுவன தள்ளி கொள்வன கொண்டு தம்‌ ஆளுமையைத்‌ தெளிவாக 
நிறுவுகின்றார்‌. இதுபோலவே சங்க காலக்‌ கடவுளர்களான முருகன்‌, சிவன்‌, 
மாயோன்‌, ஒரு முலையறுத்த திருமாவுண்ணி முதலான தொன்மங்களை 
வரலாற்று நோக்கில்‌ ஆராய்கின்றார்‌. மேற்குறித்த தொன்மங்கள்‌ 
முன்பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ குறிப்பிடப்பட்ட இயல்பு நிலையையும்‌ 
அவை பின்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ ஆரியமயமாதல்‌ காரணமாக 
மாற்றமுற்றுச்‌ சமரசமான நிலையினையும்‌ ஆதாரங்களுடன்‌ நிறுவுகின்றார்‌. 
ஒரு முலையறுத்த திருமாவுண்ணி தொடர்பான ஆய்வு ஆசிரியரின்‌ ஆய்வுப்‌ 
புலமைக்கு ஒரு பதச்‌ சோறு. தான்‌ வரித்துக்கொண்ட கருத்தினை மேலும்‌ 
விரிவுபடுத்துவதற்காக ஐந்தாவது இயலில்‌ முன்பழந்தமிழ்ப்‌ புலவர்‌ கால 
நிரல்‌ ஒன்றை அமைத்துள்ளார்‌. எஸ்‌. வையாபுரி பிள்ளையும்‌, கே.என்‌. 
சிவராஜபிள்ளையுமே இவ்வியலில்‌ நூலாசாரியரின்‌ முன்னோடிகளாக 
விளங்குகின்றனர்‌. பெரும்பாலும்‌ சிவராஜபிள்ளையின்‌ மன்னர்‌ காலநிரலை 
அடிப்படையாகக்‌ கொண்டு ஒரு காலநிரலை வகுத்துக்கொண்டு அதன 
மரபுக்‌ கதைகளும்‌ தொன்மங்களும்‌, எக்காலத்தில்‌ 


அடிப்படையில்‌ பழ 
ட்டன என்பதை நிறுவுகின்றார்‌. சங்ககால சமுதாயச்‌ 


எவ்வாறு புனையப்ப 


201 
ஆவணம்‌ 13, 2002 


சூழலும்‌ பழமரபுக்‌ கதைகளும்‌ தொன்மங்களும்‌ என்ற இயலில்‌ சீறூர்‌ மன்னர்‌, 
முதுகுடி மன்னர்‌, குறுநில மன்னர்‌, வேந்தர்‌ ஆகிய சங்ககால சமூகத்‌ 
தலைமகன்‌ பற்றியும்‌ இவை ஒவ்வொன்றிற்கிடையே நிலவிய ஊடாட்டம்‌ 
பற்றியும்‌ விளக்கிய பின்னர்‌ பழமரபுக்‌ கதைகள்‌, தொன்மங்கள்‌ எவ்வெச்‌ 
சமூகத்‌ தலைமைக்‌ காலங்களில்‌ இடம்பெற்றன என்பதையும்‌ ஓரளவு 
அவற்றிற்கான காரணங்களையும்‌ விளக்குகின்றார்‌. நூலாசிரியர்‌ இயன்ற 
அளவிற்கு கருத்தாடலிலும்‌ கவனம்‌ செலுத்தியுள்ளார்‌. சங்க இலக்கியங்களை 
இன்னும்‌ பல பரிமாணங்களில்‌ நோக்க இயலும்‌ என்பதற்கு இது ஒரு 
முன்னுதாரண நூலாக விளங்குகின்றது. 


வ. மகேஸ்வரன்‌, பேராதனை (இலங்கை). 


09210 


வ. குருநாதன்‌, சங்ககால அரச வரலாறு, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 
2001, 409 பக்கங்கள்‌. 


சங்ககால அரச வரலாறு, சமூகவியல்‌ 'குறித்த ஆய்வுகள்‌ கடந்த 
நூற்றாண்டில்‌ பெருமளவு நடைபெற்றது. வெ. கனகசபை, மு. 
இராகவையங்கார்‌, பி.டி. சீனிவாச ஐயங்கார்‌, கே.என்‌. சிவராசப்பிள்ளை, கா, 
கோவிந்தன்‌, கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி, ந. சுப்பிரமணியன்‌ போன்ற 
ஆய்வாளர்கள்‌ இப்பணியில்‌ சிறந்த முடிவுகளை அளித்தோராவர்‌. 
இவ்வாய்வாளர்களின்‌ ஆய்வு முடிவுகளின்‌ குறை நிறைகளை கருத்தில்‌ 
கொண்டும்‌ சங்ககால இலக்கியங்களைக்‌ கொண்டும்‌ சங்ககால அரசர்களின்‌ 
வரிசையை முழுமையாக ஆசிரியர்‌ இந்நூலில்‌ அளித்துள்ளார்‌. 
இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ மூவேந்தர்‌, வேளிர்‌, குறுநிலமன்னர்‌, சீறூர்‌ 
மன்னர்‌ ஆகியோர்‌ பற்றிய குறிப்புகளையும்‌, உறவு முறைப்படி ஆராய்ந்து 
இம்மன்னர்களின்‌ வரிசையை நிரல்பட ஆசிரியர்‌ அளித்துள்ளது 
பாராட்டத்தக்கது. சேர, பாண்டிய, சோழ வேந்தர்களின்‌ காலத்தை 
வரலாற்றில்‌ அறியப்பெறும்‌ செங்குட்டுவன்‌ - கயவாகு தொடர்பை 
மையமாகக்‌ கொண்டு முன்னும்‌ பின்னும்‌ தொடர்ந்து கணித்துள்ளார்‌. 
இக்காலக்‌ கணிப்பு கூடிய மட்டும்‌ பொருந்தியமையும்‌ எனக்‌ கூறும்‌ ஆசிரியர்‌ 
இக்கணிப்பிற்கான ஆய்வு முறையைக்‌ கூறாதது இக்காலக்‌. கணிப்பின்‌ 
நம்பகத்தன்மையை குறைக்கிறது. இலக்கியச்‌ சான்றுகள்‌ முழுவதும்‌ உண்மை 
எனக்‌ கருதி வேந்தர்களின்‌ பெருமையைக்‌ கூறிச்‌ செல்வது சரியன்று. 
உதாரணமாக கடல்பிறகோட்டிய செங்குட்டுவன்‌ வில்லெறிந்து கடலை 
பின்னோக்கி அனுப்பியமையைக்‌ குறித்த ஆய்வு. இந்நூலை எளிய தமிழில்‌ 
ஆசிரியர்‌ அளித்திருக்கலாம்‌. சங்ககால மன்னர்‌ வரிசை பற்றி தெளிவுடன்‌ 
விளக்கும்‌ இந்நூல்‌ வரலாற்றாய்வாளர்களுக்கு பயனுடையதாகும்‌. 


ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 


202 ஆவணம்‌ 13, 2002 


59:17 


Noboru Karashima, A Concordance of Nayakas: The Vijayanagar Inscriptions in 
South India , Oxford University Press, 2002, 350 pages. 
இந்நூல்‌ விஜயநகரக்‌ கல்வெட்டுகளிலிருந்து நாயக்கர்களின்‌ பெயர்களைத்‌ 
தொகுத்து அவர்களது பதவிகள்‌, செயல்பாடுகள்‌ குறித்து ஆய்கிறது. 
பட்டப்பெயர்களின்‌ அடிப்படையில்‌ மட்டுமே நாயக்கர்களை அடையாளம்‌ 
காண்பது இயலாது என்று சொல்லி அவர்களை அடையாளம்‌ காண்பதற்கு 
ஆசிரியர்‌ தரும்‌ 3 காரணிகள்‌ மிக முக்கியமானவை. இக்காரணிகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டு தொகுக்கப்பட்ட 1030 நாயக்கர்களின்‌ 
செயல்பாடுகளை இந்நூல்‌ பகுப்பாய்வு செய்கிறது. அண்மைக்கால நாயக்கர்‌ 
ஆய்வுகளின்‌ தன்மைகளை முக்கியமாக பர்டன்‌ ஸ்டெயினின்‌ கூறாக்கக்‌ 
கொள்கையை விமர்சிக்கிறார்‌. நாயக்கர்களின்‌ பணிமுறை பற்றியும்‌ 
விவரித்துள்ளார்‌. வட ஆற்காடு, தென்‌ ஆற்காடு மாவட்டங்களைச்‌ சார்ந்த பல 
நாயக்கர்களையும்‌ அவர்களது ஆட்சி முறையையும்‌ தெளிவாக 
விவாதிக்கிறார்‌, விசயநகரப்‌ பேரரசு காலத்தில்‌ ஏற்பட்ட வியாபார 
முன்னேற்றம்‌ போன்ற தன்மைகளையும்‌ ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளார்‌. 
நாயக்கர்கள்‌€ இடமாற்றம்‌ பெற்றுள்ளனர்‌ என்பதை தக்க சான்றுகளுடன்‌ 
நிறுவியுள்ளார்‌. முக்கியமாக, மல்லப்ப நாயக்கரின்‌ குடும்ப வரலாறு 
குறித்தும்‌ அவரது பதவி மற்றும்‌ இடமாற்றம்‌ செய்யப்பட்டதையும்‌ 
அதற்கான காரணங்களையும்‌ : ஒரு கட்டுரையில்‌ ஆஆய்நீதுள்ளார்‌. 
நாயக்கத்தனம்‌, சீர்மை என்ற இரண்டு சொற்கள்‌ நாயக்கர்‌ ஆட்சியின்‌ 
தன்மையைத்‌ தெளிவாகத்‌ தெரிவிக்கும்‌ சொற்கள்‌ எனக்‌ குறித்து அவை 
நாயக்கர்களின்‌ உரிமைப்‌ பகுதியைச்‌ சுட்டுவன என்று விளக்கியுள்ளார்‌. விசய 
நகரப்‌ பேரரசுடன்‌ நாயக்கர்கள்‌ மேற்கொண்ட தொடர்புகளும்‌ 
தெளிவாக்கப்பட்டுள்ளன. நாயக்கர்களின்‌ பல விவரங்கள்‌ அடங்கிய நான்கு 
பட்டியல்கள்‌ தரப்பட்டுள்ளன. நாயக்கர்களின்‌ 1030 பேர்களை 
அகரவரிசைப்படுத்தி, அவர்களது நடவடிக்கைகள்‌, காணப்பட்ட. கல்வெட்டு 
மூலங்கள்‌, கிடைத்த இடம்‌ போன்ற முக்கிய தகவல்களையும்‌ அளித்துள்ளார்‌. 
நீண்ட நூல்‌ பட்டியல்‌ அனைவருக்கும்‌ பயன்படும்‌ வண்ணம்‌ உள்ளது. 
பொருள்‌ அகரவரிசை தரப்பட்டுள்ளது ஆய்வாளர்களுக்கு மிகப்‌ 
பயனளிப்பதாகும்‌. நன்கு வரையப்பட்ட நான்கு நிலப்படங்கள்‌ 
தரப்பட்டுள்ளன. தமிழக வரலாறு, விசய நகர வரலாறு, ஆட்சிமுறை, 
பொருளாதார ஆய்வாளர்களுக்கும்‌ மாணவர்களுக்கும்‌ பேருதவியாக முக்கிய 
சான்று நூலாக இன்னூல்‌ விளங்கும்‌. 
ப. சண்முகம்‌, சென்னை. 


59:18 
Noboru Karashima (ed.), Ancient and Medieval Commercial Activities in the 
Indian Ocean : Testimony of Inscriptions and Ceramic-sherds, , Taisho 
University, Tokyo, 2002, 308 pages. 

தோக்கியோ தைஷோ பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌ நொபொரு 
கராஷிமா அவர்கள்‌ தலைமையில்‌ சப்பானிய, இந்திய மற்றும்‌ இலங்கை 
ஆய்வுக்‌ குழுவினரால்‌ இந்தியா, இலங்கை மற்றும்‌ தென்கிழக்கு ஆசிய 
நாடுகளில்‌ கடந்த பத்தாண்டுகளாக மேற்கொண்ட ஆய்வுப்‌ பணிகளின்‌ 


ஆவணம்‌ 73, 2002 203 


வெளிப்பாடு இன்னூல்‌. இக்குழுவினர்‌ பழங்கால இடைக்கால 
தென்னிந்திய வணிகக்‌ குழுக்களின்‌ நடவடிக்கைகள்‌, தென்னிந்தியப்‌ 
பகுதிகளில்‌ நடைபெற்ற சீனப்‌ பீங்கான்‌ வாணிகம்‌ மற்றும்‌ தென்‌ கிழக்கு 
ஆசிய நாடுகளில்‌ இந்தியப்‌ பண்பாட்டின்‌ தாக்கம்‌ போன்ற தலைப்புகளில்‌ 
மேற்கொண்ட ஆய்வுகளின்‌ முடிவுகள்‌ இன்னூலில்‌ தரப்பட்டுள்ளன. 
தென்னிந்திய, இலங்கை வணிகக்‌ குழுக்களைப்‌ பற்றி தகவல்‌ தரும்‌ 
கல்வெட்டுகள்‌ பற்றிய ஓர்‌ ஒப்பாய்வு தரப்பட்டுள்ளது. மேலும்‌ தென்கிழக்கு 
ஆசிய நாடுகளில்‌, தகுவாபா (தாய்லாந்து), பாரோசு (இந்தோனேசியா), 
பகான்‌ (மியான்மர்‌) மற்றும்‌ குவாங்‌ சூ (னோ) ஆகிய இடங்களில்‌ 
காணப்படும்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளிலிருந்து பெறப்படும்‌ வணிகக்‌ 
குழுக்களின்‌ நடவடிக்கைகள்‌ விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. வணிகக்‌ 
குழுவினரின்‌ கல்வெட்டுகளில்‌ தரப்பட்டுள்ள முன்னுரையிலிருந்து 
தெரியவரும்‌ செய்திகள்‌, ஐநூற்றுவர்‌ மற்றும்‌ பதிநெண்விஷையத்தாரின்‌ 
பன்முக நடவடிக்கைகள்‌ விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. வணிகர்கள்‌ தங்கள்‌ 
விற்பனைப்‌ பொருள்கள்‌ மீது தாங்களே விதித்துக்கொண்ட பட்டினப்பகுதி 
வரிவிதிப்பும்‌ அதனால்‌ அறியப்படும்‌ வாணிகப்‌ பொருள்கள்‌ பற்றியும்‌ ஒரு 
கட்டுரை ஆய்வு செய்கிறது. வணிகக்குழுக்‌ கல்வெட்டுக்களில்‌ காணப்படும்‌ 
குறியீட்டுச்‌ சின்னங்கள்‌ பற்றி ஒரு ஆய்வு தெளிவுபடுத்துகிறது. இலங்கையில்‌ 
வணிகக்‌ குழுவினரின்‌ நடவடிக்கைகளும்‌, அநுராதபுரத்தில்‌ நானாதேசிகளின்‌ 
செயல்பாடுகளும்‌, புதுமுத்தாவ கல்வெட்டிலிருந்து அறியப்படும்‌ 
வீரக்கொடியாரின்‌ வணிக நடவடிக்கைகளும்‌ விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. 
தென்னிந்தியாவுடனான சேப்‌ பீங்கான்‌ வணிகத்‌ தன்மைகளை சில 
கட்டுரைகள்‌ விளக்குகின்றன. இப்‌ பீங்கான்‌ பரிவர்த்தனை மூலம்‌ ஏற்பட்ட 
வெளிநாட்டுத்‌ தொடர்புகளும்‌ விளக்கப்பட்டுள்ளன. தென்கிழக்கு ஆசிய 
நாடுகளில்‌ இக்குழுவினரால்‌ கண்டெடுக்கப்பட்ட புதிய கல்வெட்டுகளின்‌ 
விவரம்‌, அவற்றின்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ ஆகியன மற்றொரு 
கட்டுரையில்‌ விரிவாகத்‌ தரப்பட்டுள்ளது. மேலும்‌ தென்‌ கிழக்கு ஆசிய 
நாடுகளில்‌ புழக்கத்தில்‌ இருந்து வந்துள்ள ஆள்‌ பெயர்களின்‌ மூலம்‌ 
அறியப்படும்‌ இந்தியப்‌ பண்பாட்டின்‌ தாக்கம்‌ பற்றி வேறொரு கட்டுரை 
விளக்குகிறது. இந்நூலில்‌ பயன்படுத்தப்பட்ட பல்‌ தரவுகள்‌ 
பின்னிணைப்பாகத்‌ தரப்பட்டுள்ளன. தென்‌ இந்திய மற்றும்‌ தென்‌ கிழக்கு 
ஆசிய நாடுகளில்‌ காணப்படும்‌ வணிகக்‌ குழுக்கள்‌ தொடர்பான அனைத்துக்‌ 
கல்வெட்டுகளின்‌ விவரங்களும்‌ அவற்றில்‌ முக்கியமான கல்வெட்டுகளின்‌ 
மூலபாடம்‌, ஆங்கில மொழிபெயர்ப்பு மற்றும்‌ அக்கல்வெட்டுகளின்‌ கால 
முறை, இட முறைப்‌ பட்டியல்களும்‌ இடம்பெற்றுள்ளன. முக்கியக்‌ 
கல்வெட்டுகள்‌, சீனப்‌ பீன்கான்கள்‌ ஆகியவற்றின்‌ தெளிவான 
ஒளிப்படங்களும்‌ 6 நிலப்படங்களும்‌ இன்னூலை அணி செய்கின்றன. 
தென்னிந்திய பொருளாதார நடவடிக்கைகளை நன்கு அறிவதற்கு அதன்‌ 
முக்கிய பகுதியான வணிகக்‌ குழுக்கள்‌ மற்றும்‌ அவர்களது நடவடிக்கைகளை 
அறிவதற்கான முதன்மை நூலாகவும்‌ சிறந்த சான்று நூலாகவும்‌ இன்னூல்‌ 
ஆக்கப்பட்டுள்ளது சிறப்பாகும்‌. 


ப. சண்முகம்‌, சென்னை. 


204 ஆவணம்‌ 13, 2002 


99:19 


N. Athiyaman, Pearl and Chank Diving of South Indian Coast, Tamil University, 
Thanjavur, 2000, 148 pages. 


'தமிழகக்‌ கடற்கரையில்‌ குறிப்பாக மன்னார்‌ வளைகுடா, பாக்‌ விரிகுடா 
கடற்கரைப்‌ பகுதிகளில்‌ பல நூற்றாண்டுகளாக நடைபெற்றுவரும்‌ முத்து, 
சங்குக்‌ குளித்தல்‌ பற்றிய செய்திகளை ஆய்வுக்‌ கண்ணோட்டத்துடன்‌ இந்நூல்‌ 
வெளிக்கொணர்ந்துள்ளது. குறிப்பாக முத்துச்சிப்பி, சங்கு குலித்தலில்‌ 
தமிழர்கள்‌ மரபுவழியாக இன்றுவரை பின்பற்றிவரும்‌ தொழில்நுட்பத்தைக்‌ 
கள ஆய்வின்‌ வழியாக ஆசிரியர்‌ வெளியிட்டிருப்பது இந்நூலின்‌ 
தனிச்சிறப்பாகும்‌. தொடர்புடைய இலக்கியச்‌ சான்றுகள்‌, கல்வெட்டுச்‌ 
சான்றுகள்‌, பயணக்‌ குறிப்புகள்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. 
மூழ்குதலில்‌ தற்பொழுது பின்பற்றப்படும்‌ முறைகள்‌, பயன்பாட்டிலுள்ள 
கருவிகளைப்‌ பற்றி ஆய்வு செய்யப்பட்டுள்ளதோடு தேவையான 
வரைபடங்கள்‌, நிழற்படங்களுடன்‌ விளக்கப்பட்டுள்ளன. முத்து, சங்கு, 
சிப்பிகளின்‌ சமூக முக்கியத்துவம்‌, முத்துக்‌ . குளிப்போருக்கும்‌ 
ஆட்சியாளர்களுக்கும்‌ இடையே காணப்பட்ட தொழில்‌ ரீதியான வரலாற்று 
நிகழ்வுகள்‌, மூழ்குவோரின்‌ தற்போதைய நிலை, சுறா மீன்களால்‌ 
இத்தொழில்புரிவோருக்கு ஆபத்து ஏற்படாவண்ணம்‌ அவைகளை மந்திர 
சக்தியால்‌ மாற்றும்‌ கடல்‌ கட்டிகளின்‌ சமூகப்‌ பங்கு போன்றவை இந்நூலில்‌ 
சிறப்பாகக்‌ காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 


கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌. 
09:20 


K. Rajan, Archaeology of Palar Basin,Tamil University, Thanjavur, 2000, 217 
pages. 
அகழாய்வுகள்‌ பெரும்பாலும்‌ நகரங்களை அடிப்படையாகச்‌ கொண்டே 
நடத்தப்பெறுகின்றன. கிராமங்கள்‌ சார்ந்த நிலப்பகுதிகளில்‌ காணப்படும்‌ 
மக்கள்‌ வாழ்விடங்களில்‌ இன்னும்‌ முழுமையாக ஆய்வுகள்‌ 
மேற்கொள்ளப்பெறவில்லை. இப்பகுதிகளில்தான்‌ தமிழரின்‌ பண்பாட்டு 
எச்சங்கள்‌ அதிகமாகக்‌ கிடக்கின்றன. இதனடிப்படையில்‌ பாலாறு ஆற்றுப்‌ 
படுகையில்‌ அமைந்துள்ள தொல்லியல்‌ இடங்களை கள ஆய்வு செய்து 
வருங்கால வரலாற்றாய்வுக்கு உதவும்‌ வகையில்‌ ஆசிரியர்‌ இந்நூலில்‌ பல 
தொல்லியல்‌ தரவுகளை வெளிக்கொணர்ந்துள்ளார்‌. , இக்கள ஆய்வில்‌ 
திருவண்ணாமலை, திருப்பத்தூர்‌, வேலூர்‌ மாவட்டங்களின்‌ பகுதிகள்‌ 
அடங்கும்‌. மக்களின்‌ வாழ்விடச்‌ சூழலுக்கு ஏற்றவாறு அவர்களது சமூகப்‌ 
பொருளாதார நிலை வேறுபடும்‌ என்பதால்‌ வள ஆதாரம்‌ உள்ள 
இடங்களாகத்‌ தேர்வுசெய்து வரலாற்றுக்‌ காலத்திற்கு முந்தய காலகட்டத்தைச்‌ 
சேர்ந்த நூற்றுக்கும்‌ மேற்பட்ட தொல்லியல்‌ முக்கியத்துவம்‌ : வாய்த்த 
இடங்களை புதிதாகக்‌ கண்டுபிடித்து ஆசிரியர்‌ வெளிக்கொணர்ந்துள்ளார்‌. 
இதில்‌ பழைய கற்காலம்‌, புதிய கற்காலம்‌, பெருங்கற்படைக ன 
சேர்ந்த மக்கள்‌ வாழ்ந்த இடங்கள்‌ அடங்கும்‌. இதன்‌ வாயிலாக பல்வேறு 
205 
ஆவணம்‌ 13, 2002 


காலகட்டத்தில்‌ வாழ்ந்த மக்களின்‌ பலவகையான பண்பாட்டுக்‌ கூறுகளை 
அறியமுடியும்‌. பல்வேறு காலகட்டத்தைச்‌ சேர்ந்த இடங்களில்‌ அறிவியல்‌ 
பூர்வமான தொல்லியல்‌ அகழாய்வுகள்‌ போதுமான அளவு 
மேற்கொள்ளப்படாத இப்பகுதிகளின்‌ தொல்லியல்‌ சிறப்புகளை இந்நூல்‌ 
வெளிப்படுத்துகிறது. கள ஆய்வில்‌ புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள்‌ 
பட்டியலிடப்பட்டுள்ளன. நடுகல்‌ குறித்து இந்நூல்‌ சிறப்பாக விளக்குகிறது. 
தமிழ்நாட்டில்‌ கிடைத்துள்ள க.பி.5ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 18ஆம்‌ 
நூற்றாண்டு வரையிலான நடுகற்கள்‌ பட்டியலிடப்பட்டுள்ளதோடு நடுகல்‌ 
குறித்த சங்க இலக்கியக்‌ குறிப்புகளோடு ஒப்பீட்டாய்வும்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டுள்ளது. தொல்லியல்‌ ஆய்வாளர்களுக்கு இந்நூல்‌ சிறந்த ஒரு நோக்கட்டு 
நூலாகும்‌. 


பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 
59:21 


Kk. Ganesh, The Coins of Tamilnadu, K. Ganesh, Bangalore, 2001, 234 pages. 


தமிழ்நாட்டில்‌ இ.பி.9-18 ஆம்‌ நூற்றாண்டுகளின்‌ இடையே புழக்கத்தில்‌ 
இருந்த காசுகளைப்‌ பற்றி தகவல்‌ அளிப்பதே இந்நூலின்‌ நோக்கம்‌. சோழர்‌, 
பாண்டியர்‌, கொங்கு சேரர்‌, பாணர்‌, மதுரை சுல்தான்கள்‌, மதுரை 
நாயக்கர்கள்‌, தஞ்சாவூர்‌ நாயக்கர்கள்‌, செஞ்சி நாயக்கர்கள்‌, மராத்தியர்‌, . 
சேதுபதிகள்‌ மற்றும்‌ ஆற்காட்டு நவாபுகள்‌ வெளியிட்ட காசுகளைப்‌ பற்றிய 
பல தகவல்களை அளிக்கிறது. தங்கம்‌, வெள்ளி, செம்பு ஆகிய 
உலோகங்களில்‌ வெளியிட்ட சுமார்‌ 700 வகைக்‌ காசுகள்‌ முறைப்படுத்தித்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. இந்நூலில்‌ விவரிக்கப்பட்டுள்ள காசுகளில்‌ பல 
முந்தைய நூல்களில்‌ வெளியிடப்பட்டுள்ளன. சில காசுகள்‌ நூலாசிரியருக்குச்‌ 
சொந்தமானவை. பலநூல்களிலிருந்து முக்கிய செய்திகளையும்‌ காசின்‌ 
படங்களையும்‌ மிகுந்த சிரமம்‌ பாராது தொகுத்தளித்துள்ளார்‌. இந்நூலுள்‌ 
தரப்பட்டுள்ள காசுகளில்‌ காணப்படும்‌ பெயர்‌, குறியீடுகள்‌ 
பின்னமடைந்துள்ளபோதும்‌ அவற்றின்‌ முழு விவரம்‌ தரப்பட்டுள்ளது. 
அடிப்படை விவரங்களுக்குக்‌ £ழேயே காசுகளின்‌ படங்கள்‌ நல்லமுறையில்‌ 
அச்சிடப்பட்டுள்ளமை ஆய்வாளர்களை மகிழ்விக்கும்‌ செய்தியாகும்‌. 
சோழர்‌ காசுகளில்‌ சங்ககாலப்‌ பிசிராந்தையார்‌ காணப்படுவதாக (பக்‌.11) 
௪ளஇப்பதும்‌, பெரும்பாணப்பாடி அரசகுலம்‌ என்று பாண அரச குலத்தைக்‌ 
குறிப்பதும்‌ (பக்‌.137), எழுத்து வடிவத்தைத்‌ தமிழ்‌ கிரந்தம்‌ என்று குறிப்பது 
போன்ற வரலாற்றுக்கு ஒவ்வாத சில பிழைகளைத்‌ ்‌ தவிர்த்திருக்கலாம்‌. 
தமிழகக்‌ காசு ஆய்வாளர்களின்‌ கையில்‌ இருக்கவேண்டிய சான்று நூல்களுள்‌ 
இந்நூலும்‌ ஒன்று. 


ப. சண்முகம்‌, சென்னை. 


206 ஆவணம்‌ 13, 2002 


60. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 11ஆம்‌ 
கருத்தரங்க அறிக்கை 





தமிழகத்தொல்லியல்‌ கழகத்தின்‌ பதினொன்றாம்‌ ஆண்டு கருத்தரங்கமும்‌ பன்னிரண்டாவது 
ஆவணம்‌ இதழ்‌ வெளியீட்டு விழாவும்‌ 2001 ஜூலைத்‌ திங்கள்‌ 21, 22 ஆகிய இரு நாட்கள்‌ 
மதுரையில்‌ உள்ள தருமபுர ஆதின மீனாட்சி சொக்கநாதர்‌ திருமண மண்டபத்தில்‌ நடைபெற்றது, 
இக்கருத்தரங்கின்‌ உள்ளூர்‌ செயலராக முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ செயல்பட்டார்‌. 21.7.2001 
அன்று சாலை 10.00 மணிக்கு தொடக்கவிழா நடைபெற்றது. தொடக்கவிழாவிற்கு 
கழகத்தலைவர்‌ முனைவர்‌ கொடுமுடி ௪. சண்முகன்‌ தலைமையேற்றார்‌. வரவேற்புரையையும்‌ 
அறிமுகவுரையையும்‌ பேராசிரியர்‌ ௭. சுப்பராயலு வழங்கினார்‌. மதிப்புமிகு இரு, ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ இ.ஆ.ப. (ஓய்வு) ஆவணம்‌ இதழை வெளியிட்டு தொடக்கவுரை ஆற்றி 
சிறப்பித்தார்‌. ஆவணம்‌ இதழைப்‌ பெற்றுக்கொண்ட திருமிகு பி.டி. கமலத்‌ தியாகராசன்‌ 
கழகத்தை வாழ்த்தி உரையாற்றினார்‌. கழகச்‌ செயலர்‌ முனைவர்‌ கா. ராஜன்‌ நன்றி நவில விழா 
இனிதே நிறைவடைந்தது. 


இரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்களால்‌ நிறுவப்பட்ட இ.நா. சுப்பிரமணியம்‌ அறக்கட்டளைச்‌ 

சொற்பொழிவினை இந்தியத்‌ தொல்லியல்‌ ஆய்வுத்துறையின்‌ முன்னாள்‌ இணை மேலாண்‌ 
இயக்குநர்‌ முனைவர்‌ கே.வி.இரமேஷ்‌ கர்நாடக மாநிவத்தின்‌ தமிழ்‌ கல்வெட்டுகள்‌ என்ற 
தலைப்பில்‌ சிறப்புரையாற்றினார்‌. கோயிலூர்‌ ஆதீன அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவினை 
இலங்கையில்‌ உள்ள பேராதனைப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ வரலாற்றுத்‌ துறைத்தலைவரும்‌ 
பேராசிரியருமான முனைவர்‌ எஸ்‌.பத்மநாதன்‌ இலங்கையில்‌ இந்துசமய சிற்பங்கள்‌ என்ற 
தலைப்பில்‌ உரை ஆற்றினார்‌. இவ்விரு அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவிற்கும்‌ முனைவர்‌ ௪. 
சுப்பராயலு தலைமை தாங்கினார்‌. இக்கருத்தரங்கத்தில்‌ 3 அமர்வுகளில்‌ 23 கட்டுரைகள்‌ 
வழங்கப்பட்டன. 


நாள்‌ : 21.07.2001 அமர்வு - 1 நேரம்‌ : 11.30-13,00 
தலைவர்‌ : முனைவர்‌ கோ. விஜயவேணுகோபால்‌ 

1. க. இலக்குமி நாராயணன்‌ - வேலூர்‌ மாவட்ட சமணப்படி.வம்‌ இயக்கி அம்பிகா 

3. சு. இராசவேலு - புதிய கல்வெட்டுகள்‌ 

3. சி. வீரராகவன்‌ - ஆசூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 

4. வீ. மங்கையர்க்கரசி - சேஷங்கனூர்‌ கல்வெட்டு 

ச, . செல்வநாயகி - பிற்காலப்பாண்டியர்கள்‌ பழனியில்‌ புரிந்த இறைத்தொண்டுகள்‌ 

6. கா. சந்தானலட்சுமி - ஆய்த எழுத்து 

நாள்‌ : 21.07.2001 அமர்வு -2 நேரம்‌ : 14.30-13.30 

தலைவர்‌ : முனைவர்‌ ஜேம்ஸ்‌ ஹெயிட்ஸ்மேன்‌ 

7, ஜெ. இராஜாமுகமது - புதுக்கோட்டை நடுகற்கள்‌ 

8. த. தமிழாதன்‌ - ஒரு புதிய சிற்பம்‌ தடம்‌ 

9. குருசாமி தேசிகர்‌ - தருமபுர ஆதனமும்‌ கோவிந்த தீட்சிதரும்‌ 


10. ௪. இருஷ்ணமூர்த்தி - மதுரை நாயக்கரும்‌ திருவாடுதறை ஆதனமும்‌ 


207 
ஆவணம்‌ 13, 2002 


நாள்‌ : 81.07.2001 


முதல்‌ பொழிவு 
சொற்பொழிவாளர்‌ 


தலைப்பு 


இரண்டாம்‌ பொழிவு 
சொற்பொழிவாளர்‌ 


தவைப்பு 


நாள்‌ : 88.07.2001 


11. ச. இரவி 

72. செ. கோவிந்தராஜ்‌ 
13. த. தவசிமுத்து 

14. கே.பி. நல்லமுகமது 


நாள்‌ : 22.07.2001 


15. தே.கோபாலன்‌, 

16. செந்தி. நடராசன்‌ 

17. குருசாமி சித்தர்‌ 

18. அழ. முத்துப்‌ 
பழனியப்பன்‌ 

19. பா. சாம்‌ சத்யராஜ்‌ 

20. மா. காந்தி 


நாள்‌ : 22.7.2001 


21. ௧௬. இராசேந்திரன்‌ 
22. ஆர்‌. பாலச்சந்திரன்‌ 
23. நா. வள்ளி 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ நேரம்‌ : 15.45-17.15 
தலைவர்‌ : முனைவர்‌ ௭. சுப்பராயலு 
- இ.நா. சுப்பிரமணியன்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு 
- முனைவர்‌ கே.வி. இரமேஷ்‌, இணை மேலாண்மை இயக்குநர்‌ 
(ஓய்வு), மத்தியத்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறை 
- கர்நாடக மாநிலத்தில்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 


- கோயிலூர்‌ ஆண்டவர்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு 

- பேராசிரியர்‌ எஸ்‌. பத்மநாதன்‌, தலைவர்‌ வரலாற்றுத்‌ துறை, 
பேராதனைப்‌ பல்கலைக்கழகம்‌, இலங்கை 

- இலங்கையில்‌ வெண்கலப்‌ படிமங்கள்‌ 


அமர்வு -3 


தலைவர்‌ : முனைவர்‌ து. தயாளன்‌ 


நேரம்‌ : 9.30-11.00 


- முதலைவாய்ப்பிள்ளை கற்சிற்பம்‌, வீரராயர்‌ பொற்காசு 
- கொடும்பாளூர்‌ மூவர்‌ கோயில்‌ - ஒரு புதிய ஆய்வு 
- இடைக்கற்கால பிரமிடு வடிவ குவார்ட்ஸ்‌ அணிகலன்‌ (சாயர்புரம்‌ தேரி) 
- இருக்கோயிலூர்‌ காகித ஆவணம்‌ 


அமர்வு -4 
தலைவர்‌ : முனைவர்‌ தொ, பரமசிவன்‌ 
- சுமைதாங்கிக்‌ கல்லில்‌ படைவீரர்‌ இராமன்‌ பிள்ளை 
- கடைசர்குல பட்டங்கெட்டியார்‌ 


- தமிழகஅரசியல்மற்றும்‌ சக வரலாற்றில்‌ புதிய செய்திகள்‌, புதிய பார்வை 


- ஒரு பாளைக்காரரின்‌ சோக$€தம்‌ 


நேரம்‌ : 11.15-13.00 


- மதுரை அரசு அருங்காட்சியகத்தின்‌ அண்மைக்கால சேகரிப்புகள்‌ 
- கொரட்டி சூரியன்‌ கற்சிலை 


அமர்வு - 5 


தலைவர்‌ : முனைவர்‌ நா. வள்ளி 


நேரம்‌ : 14.00 - 15.30 


ச்‌ 


- தனிச்சயம்‌ மடைக்‌ கல்வெட்டு 
- இருத்தங்கல்‌ பகுதிக்‌ கள ஆய்வுகள்‌ 
- செட்டிநாடு வளர்த்த ஓவியக்கலை 


கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌: 


திருத்தம்‌ 


7. ஆவணம்‌ இதழ்‌ 18இல்‌ பக்கம்‌ 5இல்‌ வெளியிடப்பட்டுள்ள கெட்டி தெல்‌ 


என்னும்‌ கல்வெட்டின்‌ இரண்டாம்‌ வரியில்‌ வலவியடக்கியோர்‌ 


போலு 


நாடைத்நாறூபூமி என அச்சாடியுள்ளது. இதில்‌ உள்ள போவூர்‌ என்னும்‌ ஊரைக்‌ 
கோவூர்‌ என திருத்திப்‌ படித்தல்‌ வேண்டும்‌. ஒளிபடத்தில்‌ கோவூர்‌ என்பது 
தெளிவாக உள்ளது. ்‌ 

2. இதழ்‌ 12இல்‌ பக்கம்‌ 9இல்‌ திருமால்பூர்‌ தூண்‌ கல்வெட்டு வெளியிடப்பட்டு 
உள்ளது. இதில்‌ 3 மற்றும்‌ 14ஆம்‌ வரிகளில்‌ சம்பகுூலை ஊர்‌ எனத்‌ தவறாக 
வெலியாகியுள்ளது. இது சம்மதலை என்று வாசிக்கப்பட வேண்டும்‌. 


208 


(பதிப்பாசிரியர்‌) 


ஆவணம்‌ 13, 2002 


கட்டுரையாளர்கள்‌ 


திரு, ந. அதியமான்‌ 
ணைப்‌ பேராசிரியர்‌ 
கழாய்வு மையம்‌ 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 

தஞ்சாவுர்‌ - 613 005 


திரு. அலோக்‌ திரிபாதி 
மாமாகா பஜார்‌ லஸ்கர்‌ 
குவாலியர்‌ - 471 001 


திரு. ௮. ஆறுமுக சீதாராமன்‌ 
12 ராஜராஜன்நகர்‌ 
மானோஜிபட்டி தெற்கு 
தஞ்சாவூர்‌-61300 


முனைவர்‌ ௪. இரவி 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌ 
சா கோ கலை அறிவியல்‌ கல்லூரி 
காயம்புத்தூர்‌ - 641 014 


முனைவர்‌ சு, இராசகோபால்‌ 
ராஜாஜி இல்லம்‌ 

8 முதல்‌ தெரு 

வெங்கடேசுவரா நகர்‌ 
அடையாறு சென்னை - 600 020' 


திரு. ௧௬. இராசே ந்திரன்‌ 
ஆசிரியர்‌ (ஓய்வு) 
மேலப்பனையுர்‌ 
விராச்சிலை வழி - 622 420 
புதுக்கோட்டை மாவட்டம்‌ 


திரு. டொ. இராசேந்திரன்‌ 

கல்வெட்டாய்வாளர்‌ 

த அரசு தொல்லியல்துறை 
மலை நாயக்கர்‌ அரண்மனை 

மதுரை - 625 001 


திரு. சீ. இலட்சுமணன்‌ 

உலகத்‌ தமிழ்க்கல்வி இயக்கம்‌ 
ர்‌ அடைக்கலப்பட்டணம்‌ 
திருநெல்வேலி - 627 808 


. கண. ஈஸ்வரன்‌ - 


82 நெடும்பிறை 
சவா மாவட்டம்‌ - 604 407 


திரு. கோ, ௨. த்திராடம்‌ 

நடுத்தெரு 

அன்னம்டாக்கம்‌ 

பாங்குளத்தூர்‌ 

திண்டிவனம்‌ வட்டம்‌ - 604 101 

திரு. நாக. கணேசன்‌ 
காப்பாட்சியர்‌ ரட்‌ 
தொல்லியல்துறை அகழ்வைப்பகம்‌ 


வஹர்பஜார்‌ 
பன்‌ 639 001 


ஆவணம்‌, 13, 2002 


முனைவர்‌ எஸ்‌. எம்‌. கமால்‌ 
21 ஈசா பள்ளிவாசல்‌ தெரு 
இராமநாதபுரம்‌ - 623 501 


திரு. மா, கலைவாணன்‌ 
காப்பாட்சியர்‌ 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்துறை 
தரும்புரி - 631 001 


திரு. ப, காசிலிங்கம்‌ 
காப்பாட்சியர்‌ 

அரசு அருங்காட்சியகம்‌ 
சேலம்‌ - 636 001 


ம, கார 
க ட்ப 
அரசு அருங்காட்சியகம்‌ 
கோட்டை, வேலூர்‌ 

. ௪. கிருஷ்ணமூர்‌ 2 
தொல்லியல்‌ லவன்‌ 
த அரசு தொல்லியல்துறை 
ஓ. எஸ்‌, தீன்‌ லாட்ஜ்‌ 
சிதம்பரம்‌ - 608 001 


திரு. கி குமார்‌ 

இ.103, பொதுப்பணித்துறை 
கன்‌ ர்‌ 

தாடண்டர்‌ நகர்‌ 
சைதாப்பேட்டை 

சென்னை - 600 015 


முனைவர்‌ குருசாமி சித்தர்‌ 
மிழர்‌ பண்பாட்டு சமூக ஆய்வு மன்றம்‌ 

102 நூல்வர்‌ நகர்‌ 

பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌ அஞ்சல்‌ 

கோவை - 641 046 


னைவர்‌ வ. ன்‌ 

இணைப்பேர் ரியர்‌ 
லக்கியத்துறை 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 

தஞ்சாவூர்‌ - 613 005 


முனைவர்‌ கொடுமுடி சண்முகன்‌ 
16 பி2 ஆம்‌ நிழற்சாலை 
இந்திரா நகர்‌ 

அடையாறு 

சென்னை - 600 020 


. தே. கோபாலன்‌ 
தொல்லியல்‌ அலுவலர்‌ 
மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலக வளாகம்‌ 
நூகர்‌ கோயில்‌ - 629 001 


திகா. சந்தானலட்சுமி 
வரையான, தமிழ்த்துறை 
இராஜாதுரைசி ங்கம்‌ அரசு 
கலைக்கல்‌ 
சிவகங்கை - 630 561 


209 


திரு. சொ. சந்திரவாணன்‌ 
காப்பாட்சியர்‌ 

தொல்லியல்துறை அகழ்வைப்பகம்‌ 
சன்னதி தெரு 

குற்றாலம்‌ 


முனைவர்‌ ப. சண்முகம்‌ 

பேராசிரியர்‌ மற்றும்‌ தலைவர்‌ 

பழம்‌ வரலாறு மற்றும்‌ தொல்லியல்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 

சென்னை - 600 005 


பலவர்‌ கா. சண்முகம்‌ 
26 பூக்கார வஸ்தாத்‌ தெரு 
தஞ்சாவுர்‌ - 613 001 


திரு, பா, சாம்‌ சத்தியராஜ்‌ 
காப்பாட்சியர்‌ 

அரசு அருங்காட்சியகம்‌ 
மதுரை - 625 020 


திரு. சொ. சாந்தலிங்கம்‌ 
தொல்லியல்‌ அலுவலர்‌ 
திருமலை நாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625 001 


முனைவர்‌ சாந்தி பப்பு 
பி4 - 28 சித்தேஸ்வர்நகர்‌ 


விஸ்ர ந்வாட 
பூணெ -411015 


முனைவர்‌ மா, செந்தில்‌ 
செல்வக்குமரன்‌ 
தொல்லியல்‌ அலுவலர்‌ 

த அரசு தொல்லியல்துறை 
பாளையங்கோட்டை 


திரு, ச. செல்வராஜ்‌ 
தொல்லியல்‌ அலுவலர்‌ 

த அரசு தொல்லியல்‌ துறை 
தருமபுரி - 631 001 


முனைவர்‌ எ. சுப்பராயலு 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவுர்‌ 613005 


முனைவர்‌ பா. ஜம்புலிங்கம்‌ 
நிகர்‌ நிலைக்‌ கண்காணிப்பாளர்‌ 

மிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவுர்‌ - 613 005 


முனைவர்‌ பா, ஜெயக்குமார்‌ 
கல்வெட்டியல்துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவுர்‌ - 613 005 


திரு. ஆ, திருநீலகண்டன்‌ 
0-36 முதன்மைச்‌ சாலை 
பெருமாள்புரம்‌ 

திருநெல்வேலி - 627 007 


210 


திரு. அ. துரைரங்கம்‌ 

தலைவர்‌, தத்துவம்‌ - உளவியல்‌ துறை 
தாகூர்‌ கலைக்க 

புதுச்சேரி - 605 008 


திரு, து . துளசிராமன்‌ 
காப்பாட்சியர்‌ 
தொல்லியல்துறை 
அகழ்வைப்பகம்‌ 
ஆர்க்காடு - 632 503 


திரு. செந்தி நடராஜன்‌ 

36 121 செந்தில்‌ இல்லம்‌ 
கல்படி த்தெரு 
நாகராசாகோவில்‌ அருகில்‌ 
நாகர்கோவில்‌ - 629 001 


திரு. கே. பி. ஏ. நல்லமுகமுது 
1,11 பழக்கடை சந்‌ 


து 
நேரு பஜார்‌ சிவகங்கை - 630 561 


முனைவர்‌ சி பத்மநாதன்‌ 
பேராசிரியர்‌ வரலாற்றுத்துறை 
பேரா தனைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
இலங்கை 


திரு, இரா. பாஸ்கரன்‌ 
46 சங்கரமடம்‌ வீதி 
புதுக்கோட்டை - 622 005 


திரு, ப, பூபாலன்‌ 
9 பாட்டைத்‌ தெரு 


நவல்பர்‌ 
இராணிப்பேட்டை - 632 402 


திரு. வா, மகேஸ்வரன்‌ 

முனைவர்பட்ட ஆய்வாளர்‌ 
கல்வெட்டியல்துறை-தொல்லியல்துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 

தஞ்சாவூர்‌ - 613 005 

(விரிவுரையாளர்‌, தமிழ்த்துறை 

பேரா தனைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
இலங்கை) 


திரு, எல, முகமது நாசர்‌ 

1003 மங்கம்மாள்‌ சாலை 
பள்ளிவாசல்‌ எதிரில்‌ 
கிரசண்ட்‌ நகர்‌ 

கே.டி. நகர்‌ வடக்கு 
பாளையங்கோட்டை -:627 011 


முனைவர்‌ கே.வி ரமேஷ்‌ 
மதிப்புறு இயக்குநர்‌ 
கீழ்த்திசை சுவடிகள்‌ நூலகம்‌ 
மைசூர்‌ பல்கலைக்கழகம்‌ 


மைசூர்‌ - 575 00 


ஆவணம்‌, 13, 2002 


முனைவர்‌ கா. ராஜன்‌ 

இணைப்‌ பேராசிரியர்‌ 

கல்வெட்டியல்‌ - தால்லியல்துறை 
டப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 

தஞ்சாவூர்‌ - 613 005 


முனைவர்‌ ஜெ. ராஜாமுகமது 
காப்பாட்‌ 

அரசு அருங்காட்சியகம்‌ 
புதுக்கோட்டை - 622 002 


திரு, ஐ. ராமசாமி 
க்கரை போளுவாம்பட்டி 


தாண்டாமுத்தூர்‌ வழி 
கோவை - 641 109 


திருமதி சீ. வசந்தி 
அகழாய்வாளர்‌ 

தமிழக நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
சி, பி, டி. வளாகம்‌ தரமணி 
சென்னை - 600 113 


முனைவர்‌ ஆர்‌, வனஜா 
காப்பாட்சியர்‌ (ஓய்வு) 
தேசிய அருங்காட்சியகம்‌ 


புது தில்லி 


ஆவணம்‌, 13, 2002 


முனைவர்‌ கோ. விசயவேணு 
கோபால்‌ 

புதுச்சேரி பிரெஞ்சு நிறுவனம்‌ 
புதுச்சேரி 605001 


திரு. சி .வீரராகவன்‌ & மங்கை ராகவன்‌ 
66 முத்துவேல்‌ லே அவுட்‌ 

கே. கே. சாலை 

விழுப்புரம்‌ - 605 606 


, வெங்கடேசன்‌ 


திரு. ந 

il 11 கிழக்கு ன்ப வீதி 
லியனூர்‌ 

வண்கை 2 இ 605 110 


திரு. ப. வெங்கடேசன்‌ 

3/ 178 கம்பன்‌ தெரு காவேரி பாக்கம்‌ 

பெல்லியப்பா நகர்‌ 

வாலாஜாப்‌ பேட்டை - 632 513 

திரு. கி. ஸ்ரீதரன்‌ 

324 முதல்‌ தெரு நடேசன்‌ நகர்‌ 
ம்பாக்கம்‌ 

சென்னை - 600 092 


211 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY; THANJAVUR 


RECEIPTS AND PAYMENTS ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2002 


To Opening 9 By Bank FD 
" Cash in hand " Printing 


Cash at Bank i 

" Indian Bank, Xerox&Stationery 3,116.50 
" SBI, Thanjavur " Audit Fees 

" Bank FD " Salary 

" Sale of Books " Honorarium 

" Membership " Postage 

" Donation " Bank Charges 

" Interest " Freight 


" ICHR Grant for " General 
5,000.00 | Expenses 4,643.32 
Publication 


" Furniture 
6,000.00 


Closing Balance: 


MS > 
“ SBL, Thanjavur 
29,007.90 
" Indian Bank 
788.00 
"Cash in hand 
377.49 





















212 ஆவணம்‌ 13, 2002 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 


INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2002 


To Printing Charges 21,299.00 | By Sales of 5,010.00 
-Books 


“Xerox & Stationery 3,116.50 } “Membership 7.900.00 
Fees 
" Donation 

" Salary 350.00 12,001.00 
" ICHR Grant 

™ Honorarium 4,000.00 5,000.00 


15 Transport 2,195.00 
(Freight) 


" Bank Charges 188.00 
" General Expenses 4,643.52 
50,528.30 


























" Excess of Income 11,157.48 
Over Expemditure 


1 ட! 








BALANCE SHEET AS ON 31.03.2002 













பண்ட பை த ளை ண ன 
Add: Income 11,157.48 
moo ளை! 
SBI, Thanjavur 29,007.90 
Cash in hand 377.49 
1,66,173.39 


213 


ஆவணம்‌ 18, 2002 


அஞ்சலி 
கே.ஜி. கிருஷ்ணன்‌ 
பிறப்பு : 27.2.1923 மறைவு : 11.12.2001 



























முதுபெரும்‌ கல்வெட்டறிஞர்‌ கொடிகாநல்லூர்‌ கணபதி சாஸ்திரிகள்‌ 
கிருஷ்ணன்‌ அண்மையில்‌ காலமடைந்தார்‌. தமிழ்க்‌ கல்‌ வெட்டியல்‌ 
ஆய்வாளர்களுக்கும்‌, ஆர்வலர்களுக்கும்‌ இது ஒரு பெரிய இழப்பாகும்‌. 
அண்ணமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்‌ இலக்‌ கியத்தில்‌ முதுகலைப்‌ 
பட்டம்‌ (1943) பெற்ற இவர்‌ இந்திய அரசின்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ 
துறையின்‌ கல்வெட்டுப்‌ பிரிவில்‌ 1950 இல்‌ சேர்ந்து 1978 இல்‌ முதன்மைக்‌ 
கல்‌ வெட்டியல்‌ அலுவலராக (Chief Epigraphist) ஒய்வு பெற்றார்‌. பல 
கடினமான கல்வெட்டுகளைப்‌ படித்து எபிகிராபிகா இண்டிகா தொகுதி 
களில்‌ பதிப்பித்துள்ளார்‌. பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி (தெக. 14), 
முதல்‌ இராசேந்திர சோழனின்‌ கரந்தைச்‌ செப்பேடுகள்‌ ஆகியவை 
அவர்‌ பதிப்பித்த தொகுதிகளில்‌ குறிப்பிடத்தக்கவை. உட்டங்கித 
அறக்கட்டளை நிறுவனத்திற்காக வடமொழிக்‌ கல்வெட்டுகளை இரண்டு 
தொகுதிகளில்‌ பதிப்பித்துத்‌ தந்துள்ளார்‌. பல இளம்‌ கல்வெட்டாய்வாளர்‌ 
களுக்குப்‌ பயிற்சி அளித்துள்ளார்‌. 1988 இல்‌ சில மாதங்கள்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ வருகைப்‌ பேராசிரியராக இருந்து தமிழ்‌ எழுத்து 
வளர்ச்சி பற்றிச்‌ சொற்பொழிவுகள்‌ ஆற்றியுள்ளார்‌. அன்னாரின்‌ சிறந்த 
கல்வெட்டியல்‌ பணிகளைப்‌ பாராட்டித்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌, 
ஈரோட்டில்‌ 1997 இல்‌ நடந்த அதன்‌ எட்டாவது கருத்தரங்கில்‌ செப்புப்‌ 
பட்டயம்‌ அளித்துச்‌ சிறப்புச்‌ செய்து மகிழ்ந்தது. 


௪. ஹரிஹரன்‌ 
பிறப்பு : 22.10.1944 மறைவு : 28.1.2002 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையில்‌ கல்வெட்டாய்வாளராகப்‌ 
பணியில்‌ சேர்ந்து பதிவு அலுவல, உதவி இயக்குநர்‌ என பல நிலைகளில்‌ 
25 ஆண்டுகளுக்கு மேலாகப்‌ பணியாற்றிய ச. ஹரிஹரன்‌ அண்மையில்‌ 


காலமானார்‌. செங்கம்‌, தர்மபுரிப்‌ பகுதிகளில்‌ நடுகற்கள்‌, கல்வெட்டுகள்‌ 
பலவற்றைக்‌ கண்டறிவதில்‌ தீவிரமாக ஈடுபட்டவர்‌. அரிய செப்புத்திரு 
மேனிகள்‌ பலவற்றைக்‌ கண்டறிந்து பதிவு செய்தவர்‌. வட மொழி, ஆங்கிலம்‌ 
ஆகியவற்றில்‌ புலமை மிக்கவர்‌. வாழ்நாள்‌ உறுப்பினரான இவரது 
மறைவுக்குத்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ அஞ்சலி செலுத்திப்‌ பதிவு 
செய்கிறது. 





